





முன்னுரை 


... இன்றைய மனித வாழ்க்கையுடன்‌ விஞ்ஞானம்‌ ஒன்றி 
இருக்கிறது என்பதை யாவரும்‌ ௮றிவர்‌. விஞ்ஞானத்தின்‌ 
சாதனைகள்‌ ஏராளமாகப்‌ பரவிவரும்‌ இந்நாளில்‌ விஞ்ஞானத்‌ 
தின்‌ அடிப்படை அறிவைப்‌ பள்ளிச்சிறடார்களும்‌ ஓரளவு 
பெற்றிருக்க வேண்டும்‌ என்பது மறுக்கமுடியாத உண்மை, 
மாணவ, மாணவிகளைச்‌ சிறுவர்களாக இருக்கும்‌ காலம்முதலே 
விஞ்ஞானத்தில்‌ ஆர்வமுள்ளவர்களாகச்‌ செய்யவேண்டுவதே 
அசிரியார்களின்‌ சீரிய நோக்கமாக அமையவேண்டும்‌. இதை 
ஒட்டியே நம்‌ அரசாங்கமும்‌ தேவைக்‌ கேற்றபடி பாடத்‌ 
திட்டங்களை மாற்றியமைத்துச்‌ சீர்செய்து வருகின்றது. 
1965ஆம்‌ அண்டு கல்வி இலாகா வெளியிட்டுள்ள .புதிய 
பாடத்திட்டத்தின்படி. இப்புத்தகம்‌ . எழுதப்பட்டுள்ளது. 
திட்டத்தின்‌ முக்கிய நோக்கங்களைக்‌ கருத்தில்‌ வைத்து இப்‌ 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ ஓவ்வொரு பாடமும்‌ தொகுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. மாணவ, மாணவிகள்‌ தங்கள்‌ அன்ரட, 
வாழ்க்கையில்‌ காணும்‌ இயற்கை நிகழ்ச்சிகளையும்‌, அவர்கள்‌ 
தாமாகவே கையாளக்கூடிய எளிய சாதனங்களையும்கொண்டு 
விஞ்ஞான உண்மைகளும்‌, கருத்துக்களும்‌ : விளக்கப்‌ 
பட்டுள்ளன. அன்றியும்‌ நாம்‌ கண்டவற்றைத்‌ தெளிவாகவும்‌, 
திருத்தமாகவும்‌ கூறும்‌ ஆற்றலையும்‌, மேன்மேலும்‌ சிந்தனை 
செய்யத்தக்க விஞ்ஞான மனப்பான்மையும்‌ பெறுவதற்குத்‌ 
துணை செய்யும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது இந்நூல்‌, இந்‌ 
நூலில்‌ ஒவ்வொரு லிஷயமும்‌ சிறுவர்‌ உள்ளங்களில்‌ சுலபமா 
கப்‌ பதியும்படி எளிய நடை கையாளப்பட்டுள்ளது. தேவை 
யான பரிசோதனைகளும்‌, ஏராளமான படங்களும்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. ஓவ்வொரு பாடத்தின்‌ இறுதியிலும்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள வினாக்கள்‌ மாணவர்கள்‌ ஊன்றிக்‌ கற்ற செய்திகளை 
மனத்தில்‌ நன்கு பதியவைக்கும்‌ வகையிலும்‌, தாங்களே 
சோதனைகள்‌ செய்து உண்மையை அறியவேண்டும்‌ என்ற 
அவாவை உண்டுபண்ணும்‌ வகையிலும்‌ அமைந்துள்ளன. 
பாடசம்பந்தமான பல பொருள்களைத்‌ தாமாகவே செய்தும்‌, 
சேகரித்தும்‌ பள்ளிக்காட்சிச்சாலையில்‌ வைக்கத்‌ தேவையான 
பயிற்சியையும்‌ மாணவர்கள்‌ பெறுவார்கள்‌ என நம்புகிறேன்‌. 
இப்புத்தகத்தின்‌ இறுதியில்‌ விஞ்ஞானக்‌ கலைச்‌ சொற்‌ 
களின்‌ பிற்சேர்க்கை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இப்புத்த 
கத்தை இன்னும்‌ சிறப்புறச்‌ செய்வதற்கான குறிப்புகளையும்‌, 
கருத்துக்களையும்‌ நன்றியுடன்‌ வரவேற்கிறேன்‌. 


ஆக்கியோன்‌ 











2 


ஈம்‌ உடலில்‌ சில உறுப்புகள்‌ இவ்வேலையைச்‌ செய்‌ 
கின்றன. இந்த உறுப்புகளின்‌ தொகுதி ஜீரண 
மண்டலம்‌ (1901265016 5766) எனப்படும்‌. 


நாம்‌ - சாப்பிடும்‌ உணவுப்‌ பொருள்களில்‌ 
கார்போ ஹைடிரேட்டு, புரோட்டீன்‌, கொழுப்பு, 
தாது உப்புக்கள்‌ ஆகிய பகுதிப்‌ பொருள்கள்‌ 
உள்ளன என்று உங்களுக்குத்‌ தெரியும்‌, இவற்‌ 
றில்‌ சில எளிதில்‌ கரையக்‌ கூடியவை, வேறு சில 
எளிதில்‌ கரைய முடியாதவை. இவை எல்லாவற்றை 
யும்‌ கரைத்து, திரவ நிலைக்கு மாற்றி, உணவுச்‌ 
சத்துப்‌ பொருள்களை இரத்தத்துடன்‌ கலக்கச்‌ 
செய்வது ஜீரண மண்டலத்திலுள்ள உறுப்புகளின்‌ 
வேலையாகும்‌. நாம்‌ சாப்பிடும்‌ பலவித உணவுப்‌ 
பொருள்கள்‌ இரத்தத்துடன்‌ கலப்பதற்‌ கேற்ப 
மாறுதலை யடையும்‌ நிகழ்ச்சியை ஜீரணம்‌ (11265- 
1௦0) என்கிமறாம்‌. இரத்த ஓட்டத்தின்‌ மூலம்‌ உண 
வுச்சத்து உடலின்‌ பல பாகங்களுக்கும்‌ எடுத்துச்‌ 
'செல்லப்பட்டுப்‌ பயன்படுத்தப்படுகிற து. 


ஜீரண மண்டல உறுப்புகள்‌: ஈம்‌ உணவுப்‌ 
பாதை (வாரு கோவி) வாயில்‌ ஆரம்பித்துக்‌ 
குதத்தில்‌ முடிவடைகிறது. இதன்‌ நீளம்‌ சுமார்‌ 
9 மீட்டர்‌ ஆகும்‌. இது ஒர சீரான நீண்ட குழாயாக 
இல்லாமல்‌, ஆங்காங்கே பருத்தும்‌, சிறுத்தும்‌, 
வளைந்தும்‌ பலவிதமாக அமைந்துள்ளது. வாயி 
லிருந்து கீழ்நோக்கிச்‌ செல்லும்‌ சுமார்‌ 25 செ. மீ. 
நீளமுள்ள பகுதி உணவுக்‌ குழல்‌ (பே!) எனப்‌ 
படும்‌, உணவுக்‌ குழல்‌ உதரவிதானத்தைத்‌ துளைத்‌ 
துக்‌ கொண்டு அதன்‌ கீழ்ப்புறம்‌ ஒரு பருத்த 
பையாகக்‌ காணப்படுகிறது. இது இரைப்பை 


4 


சுமார்‌ 15 மீட்டர்‌ நீளமும்‌, 6 செ. மீ. குறுக்களவு 
முள்ளதாக இருக்கிறது. பெருங்குடலின்‌ கடை 
சிப்‌ பகுதி மலக்குடல்‌ (&௦ய௱) எனப்படும்‌. மலக்‌ 
குடல்‌ குதத்தில்‌ (2ஈ05) முடிவுறுகிற து. 

இவவுறுப்புகளின்‌ வழியே வரும்‌ உணவு 
ஆங்காங்கே தங்கி, மாறுதல்களையடைந்து, 
ஜீரணம்‌ அடைகிறது. ஒவ்வோர்‌ உறுப்பிலும்‌ எவ்‌ 
வகை மாறுதல்கள்‌, எங்ஙனம்‌ ஏற்படுகின்றன என 
இனிக்‌ காண்போம்‌. 

வாய்‌: உணவுப்பாதையின்‌ துவக்கம்‌ வாய்‌. 
வாயில்‌ உணவு போடப்பட்டவுடன்‌ அது பற்‌ 
களால்‌ ஆரைக்கப்படுகிறக!,. காக்கு உணவைப்‌ 
புரட்டிக்‌ கொடுக்கிறது. வாயில்‌ உணவுடன்‌ 
கலக்க உமிழ்நீர்‌ (58178) என்னும்‌ ஜீரணநீர்‌ சுரக்‌ 
கிறது. வாயில்‌ மூன்று ஜதை உமிழ்நீர்ச்‌ சுரப்பிகள்‌ 
(581/௨ ௨௦6) காணப்படுகின்றன. இச்சுரப்பு 
நீரில்‌ டயலின்‌ (௨) எனப்படும்‌ ஒரு நொதி 
(டாஐ௱£௨) காணப்படுகிறது. இதற்கு உணவி 
லுள்ள கரையாத மாவுப்‌ பொருளைக்‌ கரையக்‌. 
கூடிய சர்க்கரைப்‌ பொருளாக மாற்றும்‌ குண 
முண்டு. ஆகவே, வாயில்‌ உணவு உமிழ்நீருடன்‌ 
கலக்கும்போது, உணவிலுள்ள மாவுப்‌ பொருளில்‌ 
ஓரளவு சர்க்கரையாக மாநறப்படுகிறது. இங்கு 
உணவு சிறிது நேர?ம தங்கியிருப்பதால்‌, உணவி 
லுள்ள மாவுப்பொருள்‌ முழுவதும்‌ இங்குச்‌ சர்க்‌ 
கரையாக மாற்றப்படுவதில்லை. 

உணவுக்‌ குழல்‌: வாயில்‌ மிருதுவாக்கப்பட்ட 
உணவு, உணவுக்‌ குழலுக்குள்‌ தள்ளப்படுகிறது. 
உணவு விழுங்கப்படும்போது மூச்சுக்‌ குழலுக்குள்‌ 


௦ 


புகுந்து விடாதபடி குரல்வளை மூடி (8121௦0016) மூச்‌ 
சுக்குழலை மூடிக்கொண்டு விடுகிறது. சில வேளை 
களில்‌ நாம்‌ உணவை அவசரமாகஉண்ணும்போ து, 
உணவு தவறிப்போய்‌ மூச்சுக்‌ குழலுக்குள்‌ போய்‌ 
விடும்‌. அப்போது உள்ளிருந்து காற்று அந்த 
உணவுத்‌ துண்டுகளை வேகமாக மூக்கின்‌ வழியாக 
வெளியே கள்ளிவிடும்‌. இவ்வாறு நிகழ்வதைப்‌ 
புரை ஏறுதல்‌ என்கிறோம்‌. . உணவுக்‌ குழல்‌. பல 
தசை வளையங்களாலானது. இதன்‌ உட்புறம்‌ 
உணவு வழுக்கிச்‌ செல்வதற்கு உதவியாகச்‌ சிலேட்‌ 
டுமப்படலம்‌ அமைந்திருக்கிறது. தசை வளையங்‌ 
கள்‌ மாறிமாறிச்‌ சுருங்கியும்‌, விரிந்தும்‌ உண 
வைக்‌ கீழிறங்கச்‌ செய்து, இரைப்பைக்குள்‌ தள்ளு 
கின்றன. இதிலுள்ள வளையங்கள்‌ உணவைக்‌ 
கீழ்நோக்கி அனுப்பும்‌ இயல்புள்ளவை, ஆதலால்‌ 
எளிதில்‌ உணவு மேல்‌ நோக்கி வராது. வாந்தி 
யெடுக்கும்போது கஷ்டமாக இருப்பதற்கு இது 


தான்‌ காரணம்‌, 


இரைப்பை: இரைப்பையின்‌ உட்புறச்‌ சுவரில்‌ 
பல சிறு சுரப்பிகள்‌ இருக்கின்றன. இவை 
இரைப்ைப நீர்ச்சுரப்பிக (0850116 கொ)ளாகும்‌. 
உணவு இரைப்பைக்கு வந்தவுடன்‌ இரைப்பை நீர்‌ 
(1௦ ]ய/௦6) சுரக்கப்பட்டு, உணவுடன்‌ கலக்‌ 
கிறது. இரைப்பையின்‌ உட்புறத்‌ தசைகள்‌ சுருங்கி 
விரிவதால்‌ உணவு நன்கு புரட்டப்பட்டு, இரைப்பை 
நீருடன்‌ கலக்கிறது. இரைப்பை நீரில்‌ பெப்ஸின்‌ 
(8608), ரெனின்‌ (௩௨) எனப்படும்‌ இரு நொதி 
களும்‌, சிறிதளவு ஹைடிரோ குளோரிக்‌ அமிலமும்‌... 
இருக்கின்றன. பெப்ஸின்‌ என்‌ னும்‌ கொதி கரை 


6 


யாத புரோட்டீன்களைக்‌ கரையக்கூடிய பெப்டோன்‌ 
(”(வுகளாக மாற்றி விடுகிறது. ரெனின்‌ 
என்னும்‌ கொதி பாலைத்‌ தயிராக உறையச்செய் து), 
அதிலுள்ள கொழுப்புப்‌ பொருள்களைப்‌ பிரித்து 
விடுகிறது. எஞ்சியுள்ள பகுதியில்‌ புரோட்டீனே 
காணப்படுவதால்‌, இதுவும்‌ பெப்ஸினால்‌ கரைக்கப்‌ 
படுகிறது. ஹைடிரோ குளோரிக்‌ அமிலம்‌ உண 
வில்‌ காணப்படும்‌ சிறு கிருமிகளைக்‌ கொன்றுவிடு- 
கிறது. தவிர, இது தாது உப்புக்களையும்‌ கரைக்‌ 
கிறது. இரைப்பையில்‌ தங்கியிருக்கும்‌ சுமார்‌ 
நான்குமணி நேரத்தில்‌ உணவு நன்கு கடையப்பட்‌ 
டுப்‌ பாகுபோல்‌ காணப்படும்‌. இதற்கு இரைப்பைப்‌ 
பாகு (றோ 6) என்று பெயர்‌. 


இரைப்பையில்‌ நான்கு மணி நேரம்‌ இருந்த 
பிறகு, உணவு சிறுகுடலுக்கு அனுப்பப்படுகி ற.து. 
ஆகவே, ஒருமுறை உணவருந்திய பிறகு, நான்கு 
மணி நேரம்‌ கழித்‌ துத்தான்‌ மறுபடி உணவு உட்‌ 
கொள்ளவேண்டும்‌. அடிக்கடி உணவு உட்கொண் 
டால்‌ இரைப்பை மிகவும்‌ பருத்து, அதன்‌ தசைகள்‌ 
சரியாகச்‌ செயலாற்ற முடியாமற்போகும்‌. ஜீர 
ணம்‌ சரியாக ௩டைபெறாது. இவற்றை சிறு 
வயதிலிருந்தே ஒவ்வொருவரும்‌ கவனிக்க. 
வேண்டும்‌. 

இரைப்பையில்‌ ஓரளவு கரைக்கப்பட்ட உணவு 
இரைப்பைப்‌ பாகாக, குடல்‌ வாயின்‌ (1௦16) வழி 
யாக முன்‌ சிறு குடலை (0ி0௨ோயா) அடைகிறது 
இங்கு உணவுப்‌ பாதையின்‌ வெளியிலுள்ள 
அரண்டு முக்கியமான ஜீரணச்‌ சுரப்பிகளில்‌ சரக்‌: 
கும்‌ ஜீரண நீர்கள்‌ உணவுடன்‌ கலக்கின்‌ றன. 


1 


இரைப்பையின்‌ வலப்புறம்‌ உதரவிதானத்துக்குக்‌ 
கீழ்‌ கல்லீரல்‌ (1768₹) என்ற ஒரு பெரிய சுரப்பி 
பித்த நீரைச்‌ (611௦) சுரக்கிறது, இரைப்பைக்குக்‌ 
கீழ்ப்புறம்‌ அமைந்துள்ள கணையம்‌( 31௦1285)என்‌ ற 
சுரப்பி கணைய நீரைச்‌ (731௦162116 [ப/௦6) சுரக்கிறது. 
பித்தநீரும்‌, கணையநீரும்‌ முன்‌ சிறுகுடலில்‌ உண 
வுடன்‌ கலந்த பின்‌, உணவு சிறுகுடலுக்கு வரு 
கிறது. 

... சிறுகுடல்‌: உணவின்‌ பெரும்‌ பகுதி சிறுகுட 
லில்தான்‌ கரைக்கப்பட்டு, இரத்தத்துடன்‌ கலப்‌ 
பதற்கு ஏற்றவாறு செய்யப்படுகிறது. சிறு குட 
லின்‌ உட்புறச்‌ சுவர்களிலிருந்து குடல்‌ நீர்‌ (1(3- 
(11வ! ]ய/6) என்னும்‌ ஜீரணநீர்‌ சுரக்கிறது. 


சிறு குடலின்‌ வழியாக, குடல்தசை இயக்கத்‌ 
தின்‌ உதவியால்‌, உணவு மெதுவாகத்‌ தள்ளிச்‌ 
செல்லப்படும்போது, கணையநீர்‌, பித்தநீர்‌, சிறு 
குடல்நீர்‌ ஆகியவை உணவில்‌ இதுவரை கரையா 
திருக்கும்‌ பகுதிப்‌ பொருள்களைக்‌ கரைக்கின்‌ றன. 
கணைய நீரில்‌ டிரிப்சின்‌ (1ரூர£॥), அமைலேஸ்‌ 
(௫1856), லைபேஸ்‌ (11036) என்ற மூன்று நொதிப்‌ 
பொருள்கள்‌ இருக்கின்றன, உணவில்‌ இதுவரை 
கரையாது இருக்கும்‌ புரோட்டீன்களைக்‌ கரையும்‌ 
பெப்டோன்களாக டிரிப்சின்‌ மாற்றுகிறது. எஞ்சி 
யுள்ள கரையாத மாவுப்‌ பொருளைக்‌ கரையும்‌ 
சர்க்கரையாக அமைலேஸ்‌ . ஆக்குகிறது. பித்த 
நீர்‌, கொழுப்புகளைச்‌ சிறுசிறு துண்டுகளாகச்‌ 
செய்து, லைபேஸாக்கு உதவி செய்கிறது. 
லைபேஸ்‌ கொழுப்புகளைக்‌ கரையக்கூடிய அமினோ 
அமிலங்களாக - (காரா க) - மாற்றுகிறது. 


“9 


சிறுகுடல்‌ நீரிலுள்ள சில நொதிகளும்‌ உணவுப்‌ 
பொருள்களைக்‌ கரைக்க உதவுகின்றன. இவ்வாறு 
உணவு சிறு குடலை முற்றும்‌ கடப்பதற்குள்‌, அதி 
லுள்ள பெரும்பகுதி கரைக்கப்பட்டு விடுகிறது. 
சிறு குடலில்‌ உணவு சுமார்‌ பத்து மணி நேரம்‌ 
தங்குகிறது. ல 

உணவு உட்கிரகித்தல்‌ (80௦5௦01100): சிறு குட 
லில்‌ கரைக்கப்பட்ட உணவு பால்‌ நிறமான திரவ 
மாக இருக்கும்‌. இதற்குக்‌ குடற்பால்‌ (6) என்று 
பெயர்‌. பின்‌ சிறுகுடலில்‌ உட்புறம்‌ ஏராளமான 
நுண்ணிய விரல்‌ போன்ற உறுப்புகள்‌ காணப்படு 
கின்றன. இவை குடல்‌ உறிஞ்சிகள்‌ (1/1) எனப்‌ 
படும்‌. 


கலம்‌ 









62025 
(4) படல்‌ 
2 ப்பது அ) 
ட: ்‌ 
ஆடக ரபி இ. 
தட்டி பூதி 
தர்‌ 2. ஜெக 6. 
9 2 இரக்மோ 9: 2:59 
024-281 0த25 
த3-- இ: ததத: 20:52 
3. இ தாடு 
02-33 222 டட ல 13] 
2" வர? | 2 ல்‌ ல 
௯ 132 பக தெ. ௮ 27 
832 க 1311 
[2 ட 1] ம. ஜூன ஃ 
ப-3* 20 வவட 
11] ச2:051250 
2 இ5] ப 2 பரச 
௩ 2) 20 ட) பப 
695- ப] டப _ இவ 
51 ப்‌. (உ 3 1௮ 
255 பட [229 8 
்‌ [டட 11) | வி ம த 
உட (அ) ௮ 22 
ட] இ [ இ ௮) 
% 7? த்‌ 1 1௭] 
பபண்‌ 110] ௩ 0 
அ லே லி வ 
்‌ ப க. இலி நம 
0 ல்‌ 3 2 32 
ல ைல்லு 2) இஃ 
ஷ்ஷ்‌ த்‌ டர 22. வக தன. ட 224) 
மரம்‌... “௮ கட்ட பக்ட்டா 3) தன்‌ ட 2 
[ ட அனா ன்‌ ட தடவு -- 
ஸை கவட? பட்ட வனாக (ஷே ட-௮ 
அ ட ணை ட. 2 
கலகம்‌ கடட அக. அத த க ட ஆ 
/ ல்க கட பலனைக்‌ மலம டா பக்கக்‌ நமம. அலலத 
$ 


படம்‌ 2. 


1 சிறுகுடலின்‌ வெட்டுமுகத்‌ தோற்றம்‌ 
1. குடல்‌ உறிஞ்சிகள்‌ 2. இரத்தக்‌ குழாய்கள்‌ 
11. குடல்‌ உறிஞ்சியின்‌ அமைப்பு 1. வெளிப்புற ஸெல்கள்‌ 
2... குடற்‌ பால்குழல்‌ ௪. இரத்தக்‌ குழாய்கள்‌ 


2 


ஒவ்வொரு குடல்‌ உறிஞ்சியிலும்‌ நடுவில்‌ ஒரு 
குழலும்‌, அதைச்சுற்றி வெளிப்புறமாக இரத்தத்‌ 
தந்துகிகள்‌ நிறைந்த தசையும்‌ காணப்படும்‌. . நடு 
வில்‌ உள்ள குழல்களின்‌ மூலம்‌ ஜீரண நீர்களால்‌ 
கரைக்கப்பட்ட குடற்பால்‌ வரும்போது, இரத்தம்‌ 
அதனைக்‌ கிரகித்துக்‌ கொள்ளும்‌. இதற்கு உணவு 
உட்கிரகித்தல்‌ என்று பெயர்‌. 
உணவு தன்மயமாதல்‌ (898101121101) : செரிக்கப்‌ 
பட்ட உணவு இரத்தத்துடன்‌ கலந்து, உடலின்‌ 
எல்லாப்‌ பாகங்களுக்கும்‌ எடுத்துச்‌ செல்லப்படு 
றது. இரத்தம்‌ தந்துகிகள்‌ மூலம்‌ பல திசுக்‌ 
களின்‌ வழியே செல்லும்போது, ஆங்காங்கே அத்‌ 
திசுக்களுக்கு உணவுச்‌ சத்தை அளிக்கின்றது, 
திசுக்கள்‌ இச்சத்துப்‌ பொருள்களைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு தம்பொருளாக மாற்றிக்‌ கொள்கின்‌ றன. 
இதற்கு உணவு தன்மயமாதல்‌ எனப்‌ பெயர்‌. 
பெருங்குடல்‌: குடல்‌ உறிஞ்சிகளால்‌ கவரப்‌ 
பட்டதுபோக, எஞ்சியுள்ள ஜீரணமாகாத பொருள்‌ 
கள்‌ பெருங்குடலினுள்‌ தள்ளப்படுகின்‌ றன. பெருங்‌ 
குடல்‌ வழியாகச்‌ செல்லும்‌ பொருள்களிலுள்ள நீர்‌ 
மட்டும்‌ உறிஞ்சப்பட்டு, உபயோகமில்லாத கெட்‌ 
டியான பொருள்‌ குதத்தின்‌ வழியே மலமாக 
வெளியேற்றப்படுகிற.து. 
நாள்தோறும்‌ மலம்‌ சரிவரக்‌ கழிக்கப்பட 
(வேண்டும்‌. இல்லாவிடில்‌ அது பெருங்குடலில்‌ 
தங்கி, நச்சுப்‌ பெொருள் களை உண்டாக்கும்‌. 
இக்கச்சுப்‌ பொருள்கள்‌ இரத்தத்துடன்‌ கலந்து, 
பலகோய்களைத்‌ தோற்றுவிக்கும்‌. எனவே, மலச்சிக்‌ 
கல்‌ ஏற்படாமல்‌ பார்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌: 


12 


லவா? அதேபோல்‌ மாமிசத்தை மட்டும்‌ உண 
வாகக்‌ கொள்ளும்‌ பிராணிகளும்‌ உண்டு, இவை 
மாமிச பட்சிணிகள்‌ (கோரா) எனப்படும்‌. புல்‌, 
பூண்டு போன்ற தாவரப்‌ பொருள்களை மட்டும்‌ 
உண்டு வாழும்‌ பிராணிகள்‌ சாக பட்சிணிகள்‌ 
(1௭௦) எனப்படும்‌. மாமிசம்‌, தாவரப்‌ பொருள்‌ 
கள்‌ ஆகிய இருவகை உணவுகளையும்‌ உட்கொள்‌ 
ளும்‌ பிராணிகள்‌ சர்வ பட்சிணிகள்‌ (ரொர்‌(0ா6) 
எனப்படும்‌. எல்லாப்‌ பிராணிகளும்‌ அவ்வவற்‌ 
றின்‌ உணவுப்‌ பழக்கத்திற்கேற்ப வாய்‌ அமைப்பு, 
பற்கள்‌ அமைப்பு, உடல்‌ அமைப்பு. ஆகியவை 
பெற்றிருக்கும்‌. இப்பாடத்தில்‌ நம்‌ அன்றாட வாழ்‌ 
வில்‌ எதிர்ப்படும்‌ பசு, பூனை, நாய்‌, குதிரை, அணில்‌, 
தவளை, வண்ணத்துப்‌ பூச்சி, வெட்டுக்கிளி, வீட்‌ 
டுப்‌ பல்லி ஆகிய பிராணிகளின்‌ உணவுப்‌ பழக்கங்‌ 
களைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்‌ வோம்‌. 


பசு: இது ஒரு சாகபட்சிணி. பசுவின்‌ உணவு 
புல, வைக்கோல்‌, தழைகள்‌ முதலியன. இவ்‌ 
உணவை உட்கொள்வதற்குத்‌ தகுதியாக இதன்‌ 
வாயும்‌, பற்களும்‌ அமைந்துள்ளன. மேல்‌ தாடை 
யில்‌ பற்கள்‌ இல்லை. அவற்றிற்குப்‌ பதில்‌ தடித்த 
ஈறு அமைந்துள்ளது. அதற்கு நேராகக்‌ கீழ்த்‌ 
தாடையில்‌ வெட்டுப்‌ பற்கள்‌ உள்ளன. இரு தாடை 
களிலும்‌ பின்புறத்தில்‌ அகன்‌ ற கடைவாய்ப்பற்கள்‌ 
காணப்படுகின்றன. பசுவிற்குக்‌ கோரைப்பற்கள்‌ 
இல்லை. இருபுறமும்‌, வெட்டுப்‌ ப றகளுக்கும்‌, கடை 
வாய்ப்‌ பற்களுக்குமிடையே சிறிதளவு இடை 
வெளி காணப்படும்‌. இதன்‌ நாக்கு நீண்டு, தடித்துச்‌ 
சொரசொரப்பாக இருக்கும்‌. ப 


1௦ 


(8ப௱ர்கா66) என்று பெயர்‌, ஆடு, மாடு, மான்‌, ஒட்‌ 
டகம்‌ ஆகிய பிராணிகள்‌ இவ்வகையைச்‌ சேர்ந்தன 
வாகும்‌. 

பூனை: பூனை ஒரு மாமிச பட்சிணி. எலிகள்‌ 
இதன்‌ சிறந்த உணவாகும்‌. இவ்வுணவிற்கேற்ற 
வாயமைப்பை இது பெற்றிருக்கிறது. ஆயினும்‌ 
பால்‌, தயிர்‌, சோறு முதலியவைகளையும்‌ பூனை 
விரும்பி உண்ணும்‌. எனவே, பூனையைச்‌ சர்வபட்‌ 
சிணி என்றும்‌ கூறலாம்‌. பூனை பெரும்பாலும்‌ இர 
விலேயே உணவைத்‌ தேடிச்‌ செல்லும்‌. பகல்‌ 
(நேரங்களில்‌ இதற்குக்‌ தெளிவான பார்வை கிடை 
யாது. இதன்‌ கண்மணிகள்‌ பகல்‌ நேரத்தில்‌ மிகச 
சிறுத்தும்‌, இரவு நேரத்தில்‌ பெருத்து விரிந்தும்‌ 
விளங்குவதே இதற்குக்‌ காரணம்‌. 





படம்‌ 5. பூனையின்‌ கண்கள்‌ 
1, பகலில்‌ 2. இரவில்‌ 


பூனையின்‌ பாதங்களின்‌ அடிப்புறத்தில்‌ மிருது 
வான சதைப்பற்றுள்ள பாகம்‌ காணப்படுகிற து. 
விரல்களின்‌ நுனியில்‌ சிறுபைகள்‌ உண்டு. விரல்‌ 
நகங்களைத்‌ தேவையானபோது வெளிக்‌ கொணர 
வும்‌, தேவையற்‌ றபோது உட்புறமே மறைத்து 


17 


பூனையின்‌ நாக்கு சொரசொரப்பான து. இந்த 
அமைப்பின்‌ உதவியால்‌ பூனை எலும்புகளில்‌ ஒட்‌ 
டிக்‌ கொண்டிருக்கும்‌ மாமிச த்‌ துணுக்குகளைச்‌ 
சுரண்டி எடுத்‌ துக்கொள்ளும்‌. பால்‌, தயிர்‌ போன்ற 
திரவங்களை இது நாக்கினால்‌ நக்கிக்‌ குடிக்கும்‌. 


நாய்‌: இதுவும்‌ ஒரு மாமிச பட்சிணி, ஆத 
லால்‌ இதன்‌ பற்களும்‌ பூனையின்‌ பற்களைப்‌ 
போன்று அமைந்துள்ளன. இதன்‌ கால்‌ நகங்கள்‌ 
வெளியே நீட்டியபடியே அமைந்துள்ளன. 
பூனையைப்‌ போன்று நகங்களை மை றத்துக்‌ 
கொள்ள விரல்‌ நுனிகளில்‌ பைகள்‌ இல்லை. 
சொரசொரப்பான நாக்கும்‌ இதற்குக்‌ கிடை 
யாது. இதற்குப்‌ பகலில்தான்‌ கண்‌ நன்கு தெரி 
யும்‌. இது இரையைக்‌ காலினால்‌ பற்றிப்‌ பிடிக்‌ 
காமல்‌, வாயினால்‌ கவ்விப்‌ பிடிக்கும்‌. இதற்கு 
மோப்பச்‌ சக்தி உண்டு, ஆகையால்‌ இரை சற்று 
தூரத்தில்‌ இருந்தாலும்‌, இது அறிந்‌ துகொண்டு 
விடும்‌. 

குதிரை: இது புல்‌, கொள்‌ முதலியவற்றை 
உட்கொள்ளும்‌ சாகபட்சிணி, எதிரிகளிடமிருந் து 
ஓடிச்‌ சுலபமாகத்‌ தப்பித்துக்‌ கொள்வதற்குப்‌ 
போதிய வசதிகள்‌ பெற்றிருப்பதால்‌, இது 
உணவை வேகமாக உண்ண வேண்டியதில்லை. 
ஆகையால்‌ இதன்‌ இரைப்பையில்‌ பசுவிற்கு 
அமைந்திருப்பதுபோல்‌ நான்கு அறைகள்‌ இல்லா 
மல்‌, ஒரே அறை மட்டிலும்‌ அமைந்திருக்கிறது. 
இதன்‌ வாயில்‌ இரு தாடைகளிலும்‌ முன்புறம்‌ 
இருவரிசைகளாக வெட்டுப்பற்கள்‌ அமைந்திருக்‌ 
கின்றன. 

1151-2 


20 


றக வெளியே நீட்டமுடியும்‌, தவளையின்‌ நாக்கின்‌ 
மீது எப்போதும்‌ ஒரு பசைபோன் ற திரவம்‌ சுரந்து 
கொண்டே யிருக்கும்‌. இது இரையைக்‌ கண்ட 
வுடன்‌ நாக்கைச்‌ சட்டென்று வெளியே நீட்டி, 
இரையை காக்கிலுள்ள பசையில்‌ ஒட்ட வைத்துக்‌ 
கொண்டு, நாக்கை மடக்கி உள்ளே இழுத்துக்‌ 
கொண்டு விடும்‌. பின்‌, இது அந்த இரையை அப்‌ 
படியே விழுங்கிவிடுகிற து. இரை தப்பிச்‌ செல்லா 
மலிருக்க, மேல்தாடையில்‌ சிறு பற்கள்‌ காணப்படு 
கின்றன. இவை உணவை அரைக்கவோ, வெட்‌ 
டவோ உபயோகப்படுவன அலல. 

வண்ணத்துப்‌ பூச்சி: திரவ உணவை உறிஞ்சி 
உட்கொள்ளும்‌ பிராணிகளில்‌ வண்ணத்துப்பூச்சி 
யும்‌ ஒன்று. இதன்‌ உணவு பூக்களில்‌ உள்ள மதுவே 
(146080) ஆகும்‌. இதனை உறிஞ்சிக்‌ குடிப்பதற்‌ 
கேற்ப, இதன்‌ தலையின்‌ அடிப்பாகத்தில்‌ நீண்ட, 
மெல்லிய குழாய்‌ ஒன்று உள்ளது. இதற்குக்‌ குழல்‌ 
வாய்‌ (௦0௦506) என்று பெயர்‌. தேவையில்லாத 





க லம்‌. ந 
(௨) வண்ணத்துப்‌ பூச்சி (5) தலையும்‌, அடிப்புறத்‌ 
ப இல்‌ சுருளாயுள்ள குழாயும்‌. 
போது இது இக்குழலைச்‌ சுருட்டிவைத்துக்கொள் 
ளும்‌, உணவருந்த இது மலரின்‌ மேல்‌ உட்கார்ந்து 


2] 


கொண்டு, தன்‌ குழல்‌ வாயைப்‌ பூவில்‌ மது உள்ள 
பாகம்‌ வரை நீட்டி உறிஞ்சிக்‌ கொள்ளும்‌. இதன்‌ 
தலையிலுள்ள கொம்பு போன்ற இரு உணர்‌ இழை 
கன்‌ ([861615 ௦ &ா626) பூவில்‌ மது இருக்கு 
_ மிடத்தை அறிய உதவுகின்றன. இது திரவ 
. உணவை உட்கொள்வதால்‌ இதற்குத்‌ தாடை 
கிடையா து. 


வெட்டுக்கிளி: இதன்‌ உணவு பசுமையான 
இலைகளும்‌, தளிர்களுமே யாகும்‌, இவை கூட்டம்‌ 
கூட்டமாகச்‌ சென்று, பயிர்களுக்கு அதிகச்‌ 
'சேதத்தை விளைவிக்கின்றன, வெட்டுக்கிளிகள்‌ 
படையெடுப்பால்‌ ஏற்படும்‌ பயிர்‌ நாசத்தால்‌ பல 
நாட்டு மக்கள்‌. அவதிப்படுகின்றனர்‌. எனவே. 
வெட்டுக்கிளியை குடியான வர்களின்‌ விரோதி என்பர்‌. 





& படம்‌ 72. £ 
(௨) வெட்டுக்களி ம) வெட்டுக்கிளியின்‌ தாடைகள்‌ 


இலைகளைக்‌ கத்தரித்து, அரைப்பதற்கேற்ற 
வாறு இதன்‌ வாய்ப்புறம்‌ அமைந்துளது. இதன்‌ 
மேலுதடு தலையின்‌ அடிப்புறத்தில்‌ அகன்று 
தொங்கிக்‌ காண்கிறது. அதன்‌ அடியில்‌ தடித்த 
பல்லுள்ள இரு தாடைகள்‌ உள்ளன. அவை பக்க 
வாட்டில்‌ அசைபவை. அவைகளுக்கடியில்‌ கீழ்‌ 





24 


அலகுகளின்‌ அமைப்புகளையும்‌, உணவுப்‌ பழக்‌ 
கங்களையும்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்வோம்‌. 


கிளி: இது பழம்‌, கொட்டை முதலியவற்றை 
முக்கிய உணவாகக்‌ கொள்ளும்‌. இதன்‌ அலகு 





படா 192 


7. 


அலகு; 


கிளி 


கொக்கிபோல்‌ வளைந்தும்‌, 
நுனி மிகக்‌ கூர்மையாகவும்‌ 
உள்ள து. கீழ்‌ அலகு, மேல்‌ 
அலகை விடச்‌ சற்றுக்‌ குட்‌ 
டையானது. அது உளி 


போன்ற அமைப்புள்ளது. 


அலகு பாக்கு வெட்டிபோல்‌ 
இதற்கு உதவுகின்றது: 

- அலகுகளின்‌ இடையே 
இது கொட்டையை வைத்து : 
உடைத்துப்‌ பருப்பை உண்‌ 


2. கால்‌ அமைப்பு கிறது 


காகம்‌: இது மாமிசத்தையும்‌, மிருது 


வான தாவர உணவையும்‌ 
உட்கொள்ளும்‌ சர்வபட்‌ 
சிணி.. மாமிசத்தைக்‌ கிழித்‌ 
துத்‌ தின்பதற்கேற்ப இதன்‌ 
அலகு உறுதியாகவும்‌, நீண்‌ 
டும்‌, கூர்மையாகவும்‌ உள்‌ 


ளது. 


அலகு நுனி கூராகவும்‌, 
அடிப்புறம்‌ அகன்றும்‌ இருக்‌ 
கிறது. இதனால்‌, சற்றுப்‌ 
பெரிய பொருள்களையும்‌ கவ 





படம்‌ 14. கர்கம்‌ 
1. அலகு 
2, கால்‌ அமைப்பு 


2௦ 


விச்‌ செல்ல அலகு பயன்படுகிறது: காகம்‌ சுற்‌ 
அப்‌ புறத்திலுள்ள அசுத்தப்‌ பொருள்களை உண 
வாகக்கொண்டு, சுற்றுப்‌ புறத்தைத்‌ தூய்மைப்‌ 
படுத்துவதால்‌ இதற்கு ஆகாயத்‌ தோட்டி என்று 


(பெயர்‌. 


கோழி: இதுவும்‌ ஒரு சர்வபட்சிணியே, இது 
தானியங்களையும்‌, விதைகளையும்‌, சிறு புழு, 
பூச்சிகளையும்‌ தன்‌ உணவாகக்‌ த்‌ 
கொள்கிறது. கோழியின்‌ மேல்‌ 
அலகு குவிந்து, உள்ளே 
வளைந்து காணப்படுகிறது. 
இதன்‌ அடிப்பாகத்தில்‌ சவ்வால்‌ 
மூடப்பட்ட இருபாகங்கள்‌ உள்‌ 
ளன.  இப்பாகங்களில்‌ அகல 
மான மூக்குத்‌ துளைகள்‌ உள்‌ ட்ப 
ளான. கோழியின்‌ அலகு 





கோழி கடினமான உணவைச்‌ சேர்த்துத்‌ 
தீனிப்பையில்‌ ஊறவைக்கிறது. இதைக்‌ கழுத 
தின்‌ அடியில்‌, முன்‌ பாகத்தில்‌ காணலாம்‌. தீனிப்‌ 
பையில்‌ தங்கும்‌ உணவை நன்றாக. அரைப்ப 
"தற்காக, அரைக்கும்‌ பை ஒன்று உணவுப்‌ பாதை 
யில்‌ அமைந்துள்ளது. இது அழுத்தமான தசை 
யாலானது. இப்பைக்குக்‌ கீழே கோழி விழுங்கிய 
சில சிறு கற்கள்‌ தங்கியிருக்கும்‌. இக்கற்கள்‌ 
தானியத்தை அரைக்க உதவுகின்றன. 

குருவி: இதன்‌ உணவு முக்கியமாகத்‌ தானி 
யங்களே. அவற்றைப்‌ பொறுக்கித்‌ தின்பத ற்‌ 
கேற்றவாறு குருவியின்‌ அலகு சிறுத்தும்‌, கூம்பி 





206 


இதன்‌ அலகு மிகு உறுதியாகவும்‌, நீண்டும்‌, 
நுனியில்‌ வளைந்தும்‌ இருக்கும்‌, கீழ்‌ அலகைவிட 
மேல்‌ அலகு சற்று நீண்டு, வளைந்து உள்ளது. 


அலகுகளின்‌ விளிம்பு கூர்மையாக இருப்ப 
தால்‌, அவைகளைக்‌ கத்தரிக்கோல்‌ போன்று 
ஒன்றோடொன்று பொருத்தி மாமிசத்தைத்‌ துண்‌ 
டித்து உட்கொள்ளும்‌. வளைந்த கூர்மையான 
அலகு மாமிசத்தைக்‌ கிழிக்க உதவுகிறது. 
காலகள்‌ இரையைப்‌ பற்றிக்கொள்ள உதவு 
கின்றன. பருந்து வெகு உயரத்தில்‌ வட்டமிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்போ து கூடத்‌ தரையில்‌ இருக்கும்‌ 
இரையைப்‌ பார்த்து அறியும்‌ திறன்‌ இதன்‌ கண்‌ 
களுக்கு உண்டு. 
மீன்‌ கொத்தி: மீன்கொத்திப்‌ பறவை தன்‌ 
பெயருக்கேற்ப மீன்களையே உணவாகக்‌ 
கொள்கிறது. இதற்கு 
நீண்ட, கூர்மையான 
அலகு உண்டு, நீர்க்கரை 
யோரம்‌ இது மரத்தில்‌ 
“இருந்து கொண்டு, நீர்‌ 
மட்டத்திற்கு வரும்‌ மீன்‌ 
2 20: கள்‌ மீது திடீரெனப்‌ 
மீன்‌ கொத்தியின்‌ அலகு பாய்ந்து, தன்‌ நீண்ட 
அலகால்‌ கொத்தி விழுங்‌ 
குகிறது. இதன்‌ அலகு இதற்குச்‌ சாமணம்‌ போல்‌ 
உதவுகிறது. 








யைத்‌ திறந்து அதற்குள்‌ 


ட்ட 


91 


துக்கொண்டு, அதற்குள்‌ சிறிதளவு சுண்ணாம்பு 


நீரை ஊற்று. படத்தில்‌ காட்டியபடி ஒரு கம்பி 
வலையைக்‌ கண்ணாடிச்சாடியின்‌ நடுவில்‌ அமைத்‌ து, 
அதன்‌ மேல்‌ நீரில்‌ ஈனைந்த, மை ஒத்தும்‌ தாள்‌ ஒன்‌ 


றைப்போடு,. சில ஊறிய விதைகளை இத்தாளின்‌ 


மீமல்‌ வைத்துச்‌ சாடியை இறுக மடிவை. 

சில மணி நேரத்துக்குப்‌ பின்‌ சாடிக்குள்‌ 
இருக்கும்‌ தெளிந்த ௬ுண்ணாம்பு நீர்‌ பால்போல்‌ 
மாறி இருக்கும்‌. கார்‌ 
பன்‌ டை ஆக்ஸைடுக்கு 
மட்டும்‌ தான்‌ தெளிந்த 
சுண்ணாம்பு நீரைப்‌ பால்‌ 
போல்‌ மாற்றும்‌ குணம்‌ 
உண்டு. எனவே, முளைக்‌ 
கும்‌ விதைகள்‌ கார்பன்‌ 
டை ஆக்ஸைடை வெளி 
விட்டிருக்கின்றன. சாடி 





ஓர்‌ எரியும்‌ குச்சியைக்‌ 


கொண்டு போனால்‌, அது படம்‌ 284. மூளைக்கும்‌ 


விதைகள்‌ சுவாசித்தல்‌ 


அணைந்து விடுகிறது. 7. மூளைக்கு விதைகள்‌ 


ஆகையால்‌ சாடிக்குள்ளி 2. சுண்ணாம்புத்‌ தெளிவு 
ருக்கும்‌ காற்றில்‌ ஆக்ஸி 
ஐன்‌ இல்லையென்று தெரிகிறதல்லவா? இதிலிருக் து 
முளைக்கும்‌ விதைகள்‌ காற்றிலுள்ள ஆக்ஸிஜனை 
எடுத்துக்கொண்டு, கார்பன்‌ டை ஆக்ஸைடை 
வெளிவிட்டிருக்கின்‌ றன என காம்‌ அறிகிறோம்‌, 
இதே சோதனையை முளைக்கும்‌ விதைகளுக்‌ 
குப்‌ பதிலாகப்‌ பசுமையான இலைகளையோ, தண்டு, 





39 
மூனரறாம்‌ பாகம்‌ 
பிறப்பும்‌ வளர்ச்சியும்‌ 
5. தவளையின்‌ வாழ்க்கைச்‌ சரிதம்‌ 


பிராணிகள்‌ தங்கள்‌ இனத்தை விருத்தி செய்‌ து 
கொள்ளப்‌ பெரும்பாலும்‌ குட்டி போட்டுப்‌ பால்‌ 
கொடுக்கின்றன. இவைகளின்‌ குட்டிகள்‌ உட 
லமைப்பில்‌ தாயைப்‌ போலவே இருக்கும்‌. ஆனால்‌ 
பறவைகளும்‌, தவளை, பல்லி, பாம்பு முதலிய 
பிராணிகளும்‌, வண்ணத்துப்‌ பூச்சி போன்ற 
பூச்சி இனங்களும்‌ தங்கள்‌ இனத்தை விருத்தி 
செய்‌ து கொள்ள முட்டை இடுகின்றன. அவற்றில்‌ 
தவளையான து முட்டைப்‌ பருவத்திலிருந்து முழு 
வளர்ச்சியடைந்த தவளையாக மாறும்‌ வரை' என்‌ 
(னென்ன மாறுதல்களை அடைகின்றது என்பதை 
இப்பாடத்தில்‌ காண்போம்‌. 


தவளையின்‌ வாழ்க்கைப்‌ பருவங்கள்‌: தவளை 
நீரிலும்‌, நிலத்திலும்‌ வாழக்கூடிய உடலமைப்‌ 
பைப்‌ பெற்ற பிராணி ஆகும்‌. பெண்‌ தவளை 
குண்ணீரின்‌ மேல்‌ முட்டைகளைக்‌ கூட்டம்‌ கூட்ட 
மாக இட்டுச்‌ சென்று விடும்‌. இம்‌ முட்டைகள்‌ 
தாய்த்‌ தவளையால்‌ அடைக்காக்கப்‌ படுவதில்லை. 
முட்டையைச்‌ சுற்றிக்‌ கோழை போன்ற 
"இரவம்‌ சுழ்ந்திருப்பதால்‌, பல முட்டைகள்‌ 
ஒன்றோடொன்று நீரில்‌ சேந்து மிதக்கும்‌. மேலும்‌ 
'இத்திரவம்‌ மீன்களும்‌, பறவைகளும்‌ அவற்றைத்‌ 

1157-2 


94 


தீன்று விடாமல்‌ பாதுகாக்கிறது. உட்கரு முட்‌ 
டைக்குள்‌ இருக்கும்‌ உணவை உண்டு வளர்கிறது. 


ப்‌ கவ்வு ஏர. 24% 
ட ண 


பட்ச 222 க 
எக்க உட பப்‌ பட்டை 





படம்‌ 28, தவளையின்‌ வாழ்க்கைப்‌ பருவங்கள்‌ 
ர. 2, வளரும்‌ முட்டைகள்‌ 8. தவளைக்‌ குஞ்சுகள்‌ 
&, 5. வெளிப்புறச்‌ செவுள்கள்‌ தோன்றியுள்ள நிலைகள்‌ 
6. தலைப்பிரட்டை 
7. இரு ஜதைக்‌ கால்களுடன்‌ கூடிய தலைப்பிரட்டை 
8, வால்‌ உள்ள தவளை 


சில நாட்களுக்குப்பின்‌ சூரிய வெப்பத்தினால்‌ 
முட்டை பொரிந்து, பெருத்த உடலும்‌, சிறிய 
வாலும்‌ கூடிய தவளைக்குஞ்சு வெளிவரும்‌. உட 
லின்‌ முன்புறம்‌ தலை காணப்படும்‌. அதன்‌ அடிப்‌ 
புறத்தில்‌ ஒரு சிறு உறிஞ்சி காணப்படுகிற து. 
இதன்‌ உதவியால்‌, தவளைக்குஞ்சு நீரில்‌ மிதக்கும்‌ 
கொடிகளைப்‌ பற்றிக்‌ கொள்கிறது. பிறந்த நிலை 
யில்‌ இதற்கு வாய்‌ கிடையாது. தலையின்‌ இரு 
பக்கங்களிலும்‌ இரு ஜதை வெளிப்புறச்‌ செவுள்கள்‌ 


0௦ 


அமைந்துள்ளன. இவற்றைக்‌ கொண்டு தவ 
ளைக்‌ குஞ்சு சுவாசிக்கிறது. சில; நாட்களுக்குப்‌ 
பின்‌ தலையில்‌ வாயும்‌, தாடைகளும்‌, மூன்றாவது 
ஜதைச்‌ செவுள்களும்‌ தோன்றுகின்றன, வாலில 
மேலும்‌ கீழும்‌ மடிப்புகள்‌ தோன்றி, வால்‌ துடுப்புப்‌ 
போல்‌ வேலை செய்கிறது. இப்‌ பருவத்தில்‌ இது 
தலைப்பிரட்டை (70௦16) எனப்படும்‌. இப்போது 
இதற்கு உணவு நீரிலுள்ள சிறு இலைகளும்‌, களை 
ட. 


வாய்‌ தோன்றியதும்‌, அதன்‌ இரு புறங்களி 
லும்‌ செவுள்‌ பிளவுகள்‌ (01515) உண்டாகின்றன. 
இவை சுவாசிப்பதற்கு உதவி புரிகின்‌ றன. முதலில்‌ 
தோன்றுய வெளிச்‌ செவுள்கள்‌ மறைந்து வரு 
கின்‌ றன. இந்நிலையில்‌ தலைப்பிரட்டைகள்‌ மீன்‌ 
களைப்‌ போல்‌ சுவாசிக்கின அஷ 
றன. சில நாட்களுக்குப்‌ 
பிறகு பின்னங்கால்களும்‌, 
அதற்குப்‌ பிறகு முன்னங்‌ 
கால்களும்‌ தோன்றுகின்‌ 
றன... அடுத்துச்‌ சுவாசப்‌ 
பைகள்‌ தோன்றுகின்்‌ றன. வ 5 22. 
நாசியும்‌, மூக்குக்‌ குழாயும்‌ மழு வளர்ச்சி 
தோன்றிச்‌ சுவாசப்‌ பைக “5 ட்ட 
ளுடன்‌ இணைந்தவுடன்‌ தவளை மூக்கினால்‌ சுவாசிக்‌ 
கத்‌ தொடங்கும்‌. சில நாட்களுக்குச்‌ சுவாசப்‌ பை, 
செவுள்கள்‌ இரண்டினாலுமே தலைப்‌ பிரட்டை 
சுவாசிததலை நிகழ்த்தும்‌. நாளடைவில்‌ இச்செவுள்‌ 
கள்‌ மறைந்துவிட, முழு வளர்ச்சியுற்ற தவளை 
தன்னுடைய நுரையீரல்களின்‌ மூலம்‌ சுவாசிக்கும்‌. 





௫: 


97 


செவுள்களால்‌ நீரீலுள்ள ஆக்ஸிஜனை வக சுவாசிக்க 


மூடியும்‌. 
செய்முறைப்‌ பயிற்சி 


1. வயல்‌ வெளிசளுக்குச்‌ சென்று, முட்டையிலிருந்து 
மூழு வளர்ச்சி அடைந்த நிலைவரையில்‌ உள்ள தவளையின்‌ 
பல்வேறு உருமாற்றங்களை நேரில்‌ பார்த்துத்‌ தெரிந்துகொள்‌. 
... 2, பள்ளிச்‌ சோதனைச்‌ சாலையில்‌ கண்ணாடி நீர்த்‌ 
தொட்டிகளில்‌ தவளையின்‌ முட்டைகளை வளர்த்து, அவை 
கஉருமாறிவரும்‌ பல்வேறு நிலைகளை உற்று நோக்கி, அறிந்து 
கொர்‌... | 


6. பிராணிகளின்‌ வெளியேற்றம்‌ 


உயிர்‌ வாழ்வனவற்றில்‌ தாவரங்கள்‌ இடம்‌ 
விட்டு இடம்‌ பெயர முடியாதவை. ஆகவே, அவை 
தம்‌ அமைப்பிலேயே இருப்பிடத்திலுள்ள வெப்ப, 
தட்ப நிலையின்‌ மாறுதல்களுக்கேற்பப்‌ பாதுகாப்பு 
களை அமைத்துக்‌ கொள்கின்‌ றன; ஆனால்‌ பிராணி 
கள்‌ இடம்‌ விட்டு இடம்‌ நகரக்‌ கூடியவை. ஆகவே 
அவை இருப்பிடத்தில்‌ உணவு, வெப்ப, தட்ப நிலை 
ஆகியவை ஏற்றவாறு இல்லாமற்‌ போனால்‌, வெளி 
இடங்களுக்குச்‌ செல்ல வேண்டிய அவசியம்‌ 
ஏற்படுகிறது. அவை எங்கு ஏற்ற உணவும்‌, 
வெப்ப தட்ப நிலையும்‌ கிடைக்கின்‌றனவோ அங்குச்‌ 
செல்கின்றன. முன்‌ வாழ்ந்த இடத்தில்‌ மீண்டும்‌ 
நிலை தகுதியுடையதாகும்போது அங்கு “அவை 
திரும்பிவருகின்‌ றன. இங்ஙனம்‌ பிராணிகள்‌ ஓரிடம்‌ 
விட்டுவேறிடத்திற்குச்‌ சென்று, மீண்டும்‌ திரும்பி 
வரும்நிகழ்ச்சி வெளியேற்றம்‌ (14128(100)எனப்படும்‌. 
வெளியேற்றம்‌ சாதாரணமாக அருகில்‌ உள்ள 
இடங்களுக்கு மட்டுமல்லாமல்‌, வெகு தொலைவி 
லுள்ள இடங்களுக்குக்‌ கூட பிராணிகளால்‌ 


99 


செய்யப்படுகிறது. மீன்களும்‌, பறவைகளும்‌, ஒரு 
சில நிலம்‌ வாழ்‌ பிராணிகளும்‌ வெளியேற்றம்‌ செய்‌ 
வதைச்‌ சிற்சில உதாரணங்களுடன்‌ இப்பாடத்‌ 
தில்‌ தெரிந்து கொள்வோம்‌. 


வெளியேற்றம்‌ என்பது தனிப்‌ பட்ட ஒரு 
பிராணி செய்யும்‌ நிகழ்ச்சியன்று. ஓர்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்த பிராணிகள்‌ கூட்டமாய்‌ ஓரிடத்திலிருக்‌.து 
வெளியேறும்‌. ஒரு சில பிராணிகள்‌ ஒரு பருவத்தில்‌ 
ஓரிடத்தில்‌ மிக அதிகமாகவும்‌, வேறு பருவத்தில்‌ 
வேறு இடத்தில்‌ அதிகமாகவும்‌ காணப்படுவதி 
லிருந்தும்‌, இரு இடங்களுக்கு இடையில்‌ எப்‌ 
பருவத்திலும்‌ அவை காணப்படாதகிலிருந்தும்‌ 
தான்‌ விஞ்ஞானிகள்‌ பிராணிகள்‌ வெளியேற்றம்‌ 
செய்கின்றன என்பதை அறிந்திருக்கிறார்கள்‌. 
வெளியேற்றத்தைப்‌ பற்றி இது வரைகுதரிக்‌ 
துள்ள செய்திகளிலிருந்து கீழ்க்‌ கண்டவைகளை 
அறிகிறோம்‌. 1, வெளியேற்றம்‌ செய்யும்‌ பிராணி 
கள்‌ குறிப்பிட்ட இரு இடங்களுக்கு மட்டும்‌ செல்‌ 
கின்றன. இவ்விரு இடங்களையும்‌ அவை மாற்றுவ 
தில்லை. 2. இவை இடையில்‌ எங்கும்‌ தங்காமல்‌ 
ஒரே மூச்சில்‌ பிரயாணம்‌ செய்து, சேரவேண்டிய 
இடத்தை அடைகின்றன. 58. பிரயாணத்திறகுக்‌ 
குறிப்பிட்ட பாதையையே உபயோகப்படுத்து 
கின்றன. எப்படி அவைகள்‌ பாதை தவராமல்‌ 
ஒவ்வொரு பருவத்திலும்‌ பல. ஆயிரக்‌ கணக்கான 
கிலோ மீட்டர்‌ தொலைவையும்‌ கடக்கின்றன என்‌ 
பது மிகவும்‌ வியப்புக்குரிய தொன்ளறாகும்‌. ௮ துவும்‌ 
பறவைகள்‌ வெளியேற்றம்‌ செய்யும்‌ போது சிறு 
குஞ்சுகள்‌ தாம்‌ முதலில்‌ பறக்குமாம்‌. 


99... 


மீன்களும்‌ கூட்டம்‌. கூட்டமாய்‌ வெளியேற 
றம்‌ செய்கின்றன. கடலில்‌ வாழும்‌ மீன்கள்‌ கடல்‌ 
நீர்‌ குளிர்ச்சியடையும்‌ காலத்தில்‌, வெப்ப நீரோட்‌ 
டம்‌ உள்ள இடங்கட்குச்‌ சென்‌ ற விடும்‌; அல்லது 
ஆறுகளுக்குள்‌ சென்றுவிடும்‌. சால்மன்‌ ($81௱௦) 


ரச தீ. 
ச்ட்‌ “6-௪ 
வீர்‌ அஸ்‌. 
உ & 


படம்‌ 24. பறவைகள்‌ கூட்டமாகச்‌ செல்லுதல்‌ : 


என்ற மீன்‌ இனம்‌ முட்டைகளை இடும்‌ பொருட்டுக்‌ 
கடலிலிருந்து ஆறுகளுக்குள்‌ ௬மார்‌ 8000 முதல்‌ 
4000 கிலோமீட்டர்கள்‌ வரை பிரயாணம்‌ செய்‌ 
கின்றது. முட்டைகள்‌ பொரிக்கப்பட்ட பிறகு குஞ்‌ 
சுகள்‌ இரை தேடவும்‌, வளர்ச்சியுறவும்‌ கடலுக்குத்‌ 
திரும்புகின்‌ றன. ஈல்‌ (661) என்ற மீன்‌ இனம்‌ ஆறு 
களில்‌ வாழ்வது. இது முட்டை இடும்‌ பொருட்டுக்‌ 
கடலுக்குள்‌ சென்று, மீண்டும்‌ ஆறுகளுக்குத்‌ 
திரும்புகின்‌ றது. 

பறவை இனங்களில்தான்‌ வெளியேற்றம்‌ 
மிகுதியாகக்‌ காணப்‌ படுகின்றது. இத்தாலி 
போன்ற தெற்கிலுள்ள நாடுகளில்‌ இருந்து 
பறவைகள்‌ வடதுருவத்திற்குச்‌ செல்வதும்‌, அங்‌ 
கிருந்து அவை மீண்டும்‌ திரும்புவதும்‌ ஐரோப்பா 


40 


வில்‌ சாதாரண நிகழ்ச்சிகளாகும்‌. அங்குக்‌ குறிப்‌ 
பிட்ட காலங்களில்‌ ஒவ்வொரு காட்டிலுமிருந்து 
குறிப்பிட்ட பறவைகள்‌ வந்து, தங்கிச்‌ சில காலம்‌ 
இருந்து செல்வது எல்‌ 
லோரும்‌ அறிந்த 
செய்தியாகும்‌. இங்கி 
லாந்தில்‌ குளிர்‌ காலம்‌ 
ஏற்படுகையில்‌, ஸ்வா 
லோ (53110) என்ற 
குருவிகள்‌ தெற்கே 
வெப்பமுள்ள இத்தா 
லிக்குச்‌ செல்கின்றன. 
மீண்டும்‌ இங்கிலாந்தில்‌ 
வசந்தகாலம்‌ வந்த தும்‌,. 
அங்குத்‌ திரும்புகின்‌ 
றன. டொன்‌ (188) 
என்ற பறவை தென்‌ 
துருவத்திலிருந்து வட 
துருவத்திற்குப்‌ பறந்து சென்று மீண்டும்‌ ௮வ்‌ 
வாண்டுக்குள்ளேயே திரும்புகின்றது. இது ஒரு. 
முறை போய்வர சுமார்‌ 90, 000 கிலோ மீட்டர்‌ 


களுக்குமேல்‌ ஆகிறது. 





படம்‌ 35. 
டெர்ன்‌ பறத்தல்‌ 


நம்‌ காட்டிலும்‌ வெளிநாடுகளிலிருக்‌ து பல 
ப றவைகள்‌ குறித்த காலங்களில்‌ வந்து போகின்‌ 
றன. நம்‌ நாட்டிலேயே மலைக்கும்‌, உள்காட்டுக்கு 
மாக வெளியேற்றம்‌ செய்யும்‌ பறவைகளும்‌ 
உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில்‌ உள்ள 
வேடந்தாங்கல்‌ ஏரியில்‌ ஆயிரக்கணக்கான வெளி 
நாட்டுப்‌ பறவைகள்‌ கவம்பர்‌ மாதத்திலிருந்து 





49. 


்‌/. மீன்‌ 


மீன்‌ நீரில்‌ வாழும்‌ பிராணி. இது உயிர்வாழச 
சுவாசிக்க வேண்டியது அவசியம்‌... சுவாசிக்கும்‌ 
போ து ஆக்ஸிஜனை எடுத்‌ துக்கொண்டு கார்பன்டை 
ஆக்ஸைடை வெளிவிடுகின்‌ றது. இதற்கு ஆக்ஸி 
ஜன்‌, நீரில்‌ கரைந்துள்ள காற்றிலிருந்து கிடைக்‌ 
கின்றது. ஆக்ஸிஜன்‌ இல்லாத நீரில்‌ மீன்‌ உயிர்‌ 
வாழ இயலாது கொதித்து ஆறிய நீரில்‌ மீனைப்‌ 
போட்டால்‌ மீன்‌ இறந்துவிடும்‌. ஏனெனில்‌ அந்த 
8ீரில்‌ கரைந்திருந்த ஆக்ஸிஜன்‌ வெளியேறி. 
விட்டது. நீரில்‌ ஆக்ஸிஜன்‌ அதிகமாகக்‌ கரைந்‌ 
திருப்பதற்கு வாலிஸ்நீரியா (1/11516118)) வேலம்‌ 
பாசி (பரூச்ர!௨) போன்ற நீர்த்‌ தாவரங்கள்‌ பெரி 
தும்‌ உதவுகின்றன. இத்தாவரங்கள்‌. கார்போ 
ஹைடிரேட்டு தயாரிக்கும்‌ பொழுது ஆக்ஸிஜனை 
வெளிவிடுகின்றன. ஆகவே நீர்த்தாவரங்கள்‌ மிகு 
தியாக வளர்ந்திருக்கும்‌ நீர்‌ நிலைகளிலேயே மீன்‌ 
கள்‌ ஈ௩ன்கு வளர்கின்‌ றன, 

மீன்கள்‌ செவுள்கள்‌ (615) என்ற சுவாச உறுப்‌ 
புகளின்‌ மூலம்‌ சுவாசிக்கின்றன. மீனின்‌ உடல்‌ 
செதல்களாலான ஒரு போர்வையால்‌ மூடப்பட்டி 
ருக்கிறது. உடலின்‌ மேல்‌, துடுப்பு போன்ற 
உறுப்புகள்‌ இருக்கின்றன. மீன்களில்‌ இருவகை 
உண்டு. குருத்தெலும்புகளாலான உடலமைப்பைக்‌ 
கொண்டவை ஒரு வகை; எலும்புக்‌ கூட்டினாலாகிய 
அமைப்பை உடையவை மற்றொரு வகை. ௬ரா, ரே, 
போன்றவைகள்‌ முதல ரகத்தைச்‌ சேர்ந்தவை. 
பெரும்பாலான மீன்கள்‌ இரண்டாவது வகையைச்‌ 
சேர்ந்தவை ஆகும்‌. 


44 


மீனின்‌ உடலமைப்பு * மீனின்‌ உடல்‌ நீண்டு, 
இருமுனைகள்‌ குறுகியும்‌, நடுப்பாகம்‌ சற்றுப்‌ பருத்‌ 
தும்‌, பார்ப்பதற்கு 
01 ஒரு... சிறு. படகு 
லை தட. “டால்‌ இருக்கிறது. 
ச பப: உடல்‌ இம்மாதிரி 
அட. அமைந்து இருப்பத 
னாஷலேயேய நீரின்‌ 
உராய்வினால்‌ . : ஏற்‌ 
படும்‌ எதிர்‌ விசை மிகவும்‌ குறைக்கப்பட்டு மீன்கள்‌ 
எளிதாகவும்‌, துரிதமாகவும்‌ நீந்திச்‌ செல்கின்‌ றன. 





படம்‌ 27. மீனின்‌ எலும்புக்‌ கூடு 


மீனின்‌ உடலை, தலை, வயிறு, வால்‌ என்று 
மூன்று பாகங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. ஆனால்‌ - இவை 
தனித்தனி?2ய காணப்‌ படமாட்டா. தலை அழுந்தி 





படம்‌ 28, மீன்‌ 


7, வாய்‌ 38, உடலின்‌ மேற்புற அமைப்பு 
2, 4, 7. வயிற்றுப்‌ புறத்துடுப்புகள்‌ 

5. வால்‌ துடுப்பு 6. முதுகுப்புறத்‌ துடுப்பு 
8. கண்‌ 9. நாடத்துவாரங்கள்‌ 


யும்‌, உடல்‌ உருளை வடிவமாகவும்‌, வால்‌ குறுகியும்‌ 
இருக்கின்றன. வாலின்‌ கடைசிப்‌ பாகம்‌ மேல்‌ 
கோக்கி அமைந்திருக்கின்றது. மீனின்‌ உடலை. 
மூடியிருக்கும்‌ செதில்களில்‌ தந்தினிப்‌ பொருள்‌ 


கம 


களினாலான பல வளை முட்கள்‌ .($ராஈ). இருக்‌ 
கின்‌ றன. 

நீர்‌ வாழ்‌ பிராணிகளில்‌ துடுப்புகள்‌ மீனினம்‌. 
ஒன்றில்தான்‌ காணப்படுகின்‌ றன. இத்துடுப்புகள்‌ 
முதுகுப்புறத்‌ துடுப்புகள்‌, வயிறறுப்புறத்‌ துடுப்பு 
கள்‌ என இருவகைப்படும்‌. வாலில்‌ சிறப்பான 
துடுப்பு . ஒன்றும்‌ காணப்படுகின்றது. முதுகுப்‌ 
புறத்‌ துடுப்புகள்‌ முக்கோண வடிவாக அமைந்‌. 
திருக்கின்‌ றன. 

மீனின்‌ சலனம்‌ : மீனின்‌ உடல்‌ பல தொடர்ச்சி 
யான தசைகளால்‌ ஆகியது. இத்தசைகள்‌ முன்‌ 
னும்‌, பின்னும்‌ வளைந்திருக்கின்றன. மீன்‌ நகரும்‌. 
பொழுது இத்தசைகள்‌ சுருக்கப்‌ படுகின்‌ றன, ஒரு. 
பக்கத்திலுள்ள தசைகள்‌ முன்புறம்‌ சுருங்கும்‌ 
பொழுது, எதிர்ப்புறத்திலுள்ள தசைகள்‌ பின்புற. 
மாகச்‌ ௬ுருங்கும்‌. அப்பொழுது ஒவ்வொரு உடல்‌ 
வளையத்திலுமுள்ள தசை, துடுப்புப்போல்‌ தண்‌ 
ணீரை உதைத்துத்‌ தள்ளுவதால்‌, மீன்‌ முன்னோக்‌. 
கித்‌ தள்ளப்படுகிறது. மீனின்‌ முதுகுப்‌ புறத்‌ 
துடுப்புகளும்‌, வயிற்றுப்புறத்‌ துடுப்புகளும்‌ அது 
நீரில்‌ வளைந்து, வளைந்து . செல்லவும்‌, கீழிருந்து 
மேல்‌ நோக்கிச்‌ செல்லவும்‌ உதவுகின்‌ றன. மேலும்‌,. 
மூதுகுப்புறத்‌ துடுப்புகள்‌ மீன்‌ தண்ணீரில்‌ தலை 
குப்புற விழுந்து விடாமலும்‌, வயிறறுப்புறத்‌. 
துடுப்புகளும்‌, வால்‌ துடுப்பும்‌ பக்கவாட்டில்‌ 
சாய்ந்து விடாமலும்‌ அதனைச்‌ சமநிலைப்படுத்‌ து: 
கின்றன. வால்புறத்துடுப்பு ஒரு படகின்‌ துடுப்‌ 
பைப்போல்‌ வேலை செய்து, மீனை முன்னேறச்‌ 
செய்கிறது. 


40 


மீனின்‌ வளர்ச்சி: சில மீன்கள்‌ முட்டையிட்டு, 
முட்டைகள்‌ பொரிந்து, குஞ்சுகள்‌ வெளிவருவதன்‌ 
மூலம்‌ இன விருத்தி செய்கின்றன. மற்றும்‌ 
சரா போன்ற சில மீன்கள்‌ குட்டிபோட்டுத்‌ தங்கள்‌ 
இனத்தைப்‌ பெருக்குகின்றன. முட்டையிடும்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த மீன்களில்‌ பெண்‌ மீன்‌ குறிப்‌ 
பிட்ட காலங்களில்‌ நீர்த்தாவரங்களின்‌ இலைகளின்‌ 
மீது ஒரே வரிசையில்‌ முட்டைகளிட்டுக்கொண்டே 
செல்கின்றது. ஆண்‌ மீன்கள்‌ இம்‌ முட்டைகள்‌ 
'பொரிவதற்கு உதவுகின்‌ றன. முட்டைகள்‌ சுமார்‌ 
மூன்று அல்லது நான்கு நாட்களில்‌ பொரிகின்‌ 
றன. முட்டைகள்‌ சரிவரப்‌ பொரிவதற்குத்‌ தகுதி 
யான வெப்பம்‌ வேண்டும்‌. முட்டைகளிலிருந்து 
வெளிவந்த மீன்‌ குஞ்சுகள்‌ நீர்‌ நிலைகளில்‌ உள்ள 
ஆல்கா, பாசி போன்ற செடிகளைத்‌ தங்கள்‌ உண 
வாகக்‌ கொண்டு வளர்கின்றன. வெளிவந்த குஞ்‌ 
சுகள்‌ சுமார்‌ 4முதல்‌ 6 வாரங்களில்‌ முழுவளர்ச்சி 
யூற்ற மீனின்‌ பாகங்களை அடைகின்‌ றன. வளர்ந்த 
மீன்கள்‌ நீரில்‌ வாழும்‌ புழுக்கள்‌, கொசுவின்‌ லார்‌ 
வாக்கள்‌ போன்ற சிறு உயிரினங்களைத்‌ தங்கள்‌ 
உணவாக விரும்புகின்றன. குட்டி போட்டு இன 
விருத்தி செய்யும்‌ வகைகளில்‌, பெண்‌ மீனின்‌ கருப்‌ 
பையில்‌ முட்டைகள்‌ மீன்‌ குஞ்சுகளாகவே 
வளர்ந்து விடுகின்‌ றன. 


நண்கு வளர்ந்த மீனின்‌ உணவு நீரிலுள்ள 
சிறு புழு, பூச்சிகளாகும்‌. மீன்‌ நீரில்‌ நீந்திச்‌ செல்லு 
கையில்‌ வாயை அடிக்கடி மூடித்தீ றக்கும்‌. அப்‌ 
போது நீரிலுள்ள புழுக்களும்‌, பூச்சிகளும்‌ நீருடன்‌ 
வாய்க்குள்‌ செல்லும்‌. அவற்றை மீன்‌ அப்படியே 


4ரீ 


விழுங்கிவிடும்‌. வாயினுள்‌ சிக்கிய உணவு வெளி 
வராதவாறு உள்கோக்கி வளைந்த பற்கள்‌ தடுத்து 
விடுகின்‌ றன. 


மீன்‌ வளர்த்தல்‌: தற்காலத்தில்‌ மீன்‌ வளர்த்‌ 
கல்‌ ஒரு இலாபகரமான பொழுதுபோக்காகக்‌ 
கருதப்படுகிறது. மீன்‌ வளர்ப்பவர்கள்‌ அவற்றின்‌ 
சில முக்கிய பண்புகளை நன்கு தெரிந்து கொள்ள 
'வேண்டும்‌. பெரிய பட்டணங்களில்‌ ஜல ஐந்து 
சாலைகள்‌ ( கபுபகா1மா) நிறுவப்பட்டிருக்கின்றன. 





படம்‌ 29. மீன்‌ வளர்த்தல்‌ 


தனிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ வீட்டுக்‌ தோட்டங்‌ 
களில்‌ சிறிய குளங்கள்‌ ஏற்படுத்தி, அவற்றில்‌ 
பலரக மீன்களை வளர்க்கலாம்‌. மிக அழகான 
சிறிய மீன்களைக்‌ கண்ணாடித்‌ தொட்டிகளில்‌ 
வளர்ப்பதை நீங்கள்‌ கவனித்‌ திருக்கலாம்‌. 

புதிதாக இந்தப்‌ பொழுதுபோக்கை ஆரம்பிப்‌ 
பவர்கள்‌ கீழ்க்காணும்‌ குறிப்புகளை ஞாபகத்தில்‌ 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌, 


கீடு 


முதலில்‌ சில மீன்களையே குளங்களில்‌ வளர 
விட வேண்டும்‌. பிறகு சிறிது,சிறிதாக அவற்றின்‌ 
எண்ணிக்கையை அதிகரிக்கலாம்‌. அவற்றிற்குக்‌ 
குறிப்பிட்ட நேரத்தில்கான்‌ உணவு கொடுக்க 
வேண்டும்‌. நன்றாக மசித்த சாதம்‌, ரொட்டித்‌ 
துண்டுகள்‌, கொதித்த முட்டைப்‌ பொடி, கொசு 
வின்‌ முட்டைகள்‌ முதலியவற்றை உணவாகக்‌ 
கொடுக்கலாம்‌. காலை வேளையும்‌, ௩டுப்பகலுமே 
அவற்றிற்கு உணவு கொடுப்பதற்குச்‌ சிறந்த. 
நேரங்களாகும்‌. தேவைக்கு மீறிய ஆகாரத்தைக்‌ 
கொடுத்தால்‌ அஜீரணம்‌ ஏற்படும்‌. 

மீன்‌, சுவாசிப்பதற்குத்‌ தேவையான ஆக்வ9 
ஐஜனை நீரில்‌ கரைந்துள்ள காற்றிலிருந்து பெற்றுக்‌ 
கொள்கிறது என அறிவீர்கள்‌. ஆகையால்‌ மீன்‌ 
வாழும்‌ குளங்களில்‌ ஏராளமான காற்று படியும்‌. 
படிச்‌ செய்யவேண்டும்‌. கீழ்த்தளத்திலிருந்து 
காற்று தண்ணீரில்‌ பாய்ந்து வரும்படிச்‌ செய்வது 
ஒரு முறையாகும்‌. மீன்களின்‌ எண்ணிக்கை அதிக. 
மானால்‌, அவை ௬வாசிப்பதற்குத்‌ தேவையான 
காற்று கிடைக்காமல்‌ இறந்துவிடும்‌. ஆகையால்‌ 
குறைந்த எண்ணிக்கையுள்ள மீன்களையே குளங்‌ 
களில்‌ வளர விடவேண்டும்‌. 

மீன்களுக்கு ஏற்படும்‌ கோய்களில்‌ காளான்‌. 
கோயும்‌ ஒன்று. மீனுக்கு இக்கோய்‌ ஏற்பட்டால்‌ 
அதை உடனே அப்புறப்படுத்தி, தினம்‌ ஒரு. 
கடவை உப்பு நீரில்‌ சில நிமிடங்கள்‌ இருக்கும்‌ 
படிச்‌ செய்தால்‌ இந்நோய்‌ நீங்கிவிடும்‌, 

மீன்கொத்தி, காக்கை, தவளை, பாம்பு 
முதலியவை மீன்களின்‌ விரோதிகள்‌, அவை 





௦1 


,ரஜன்‌ சம்பந்தப்பட்ட சிறு நீர்‌ உப்பும்‌, கழிவு நீரும்‌ 
சிறு நீரகங்களாலும்‌, வேர்வை நீரும்‌ மற்ற 
கழிவுப்‌ பொருள்களும்‌ தோல்‌ மூலமாகவும்‌ வெளி 
.யேற்றப்படுகின்‌ றன, 

























ன்‌ ட. 
க ன தன வகஅஷி நர வகை 
ததக அகவை ச நவ கா 
்‌ வதனா கற் ் ( ணவ லமை 
1711-01 (1265 ல பவகமாக வகாலா வடா டட அ அன] 
ற்ல்ளலு பரப பதத பறம எடும்‌ பட பிடிப தட்ட ணக 
11 22 ட்ட டத பட ஆத பல] (000 
க தர்க்க கதம்‌ எர 01 தம்ப 0 பப்ப ல 
அறத மககளகக தச தல கக] அதன [கப்‌ 
கதம்‌] ர்க்க பட பப ய-2-1-272 டம 0 0 0-2 
கத பட்டத ட வக்‌ லட 11] 21 09 1ய்‌ 
டக நங்க 10) 2201224427 2 ரல எமன்‌ இ. 
$ஃல்‌ 100 0:22 பக்கம அதர தர்க கழதே திமி ந பவனம்‌ 
னி ய ஒக்கே க வ்௧ 2:௧4 சீரி: 35 21௧ 
டை அகம வ 
] ட ஜே 71 227 இஃ 
ததி - 1 இ ர ப 








ம! 
10 | 
“0 
ஒழ 
ச 


படம்‌ 30. தோலின்‌ அமைப்பு 


7, 3. மேல்‌ தோல்‌ 6... வேர்வைச்‌ சுரப்பி 

2. அடித்‌ தோல்‌ 7. கொழுப்புகள்‌ 
மி, நிறமி அடுக்கு 8. மயிர்க்கால்‌ 

க. வோர்வைக்‌ துவாரம்‌ 9. எண்ணெய்ச்‌ சுரப்பி 

5. . வோர்வை நாளம்‌ 70, தொடு உணர்ச்சி அரும்பு 


தோல்‌ (510) : நமது உடலில்‌ உள்ள தோலில்‌ 
மேல்‌ தோல்‌, அடித்தோல்‌, என இரு அடுக்குகள்‌ 
காணப்படுகின்‌ றன. மேல்‌ தோலில்‌ இரத்தக்குழாய்‌ 
கள்‌ இல்லை; இறந்த ஸெல்களும்‌, தோலுக்கு 
நிறத்தை அளிக்கும்‌ நிறமி அடுக்கும்‌ உள்ளன. 


92 


அடித்தோலில்‌ ஏராளமான இரத்தக்‌ குழாய்களும்‌, 
வேர்வைச்‌ சுரப்பிகளும்‌ (5௭௦3 ௨05), கொழுப்புத்‌ 
திசுக்களும்‌ (12 118568), தொடு உணர்ச்சி நரம்பு 
களும்‌ (120116 112165) மயிர்களின்‌ வேர்களும்‌( ௩௦௦06 
௦ பிய) காணப்படுகின்றன. வேர்வைச்‌ சுரப்பி 
கள்‌ அடித்தோலில்‌ ஒரு முடிச்சுப்போல்‌ சுருட்டி 
வைக்கப்பட்டிருக்கின்றன, இவைகளைச்‌ சுற்றி 
மெல்லிய இரத்தக்‌ குழாய்கள்‌ காணப்படுகின்‌ றன. 
இவற்றில்‌ ஓடும்‌ இரத்தத்திலுள்ள அதிகப்படியான 
நீர்‌, உடலுக்குத்‌ தேவையில்லாத உப்புக்கள்‌ முத 
லியவற்றை இவ்வேர்வைச்‌ சுரப்பிகள்‌ பிரித்‌ 
தெடுத்து, மேல்‌ தோலுக்கு வேர்வையாக அனுப்பு 
கின்றன. சிறிது நேரத்தில்‌ அவ்வேர்வை உடல்‌ 
வெப்பத்தினால்‌ காற்றில்‌ ஆவியாகிவிடுகிறது. : 


தோலின்‌ வேலைகள்‌ : 1. தோல்‌ உடலை மூடி, உள்‌ 
ளிருக்கும்‌ உறுப்புக்களையும்‌, எலும்புகளையும்‌, தசை 
களையும்‌ பாதுகாக்கின்றது. 2. தோல்‌, வேர்‌ 
வையை வெளியேறறுவகின்‌ மூலம்‌ ஒரு சிறந்த 
கழிவு உறுப்பாக விளங்குகிறது. 8. கீழ்த்தோலில்‌ 
இருக்கும்‌ உணர்ச்சி நரம்புகள்‌ மூலம்‌ வெப்பம்‌, 
குளிர்ச்சி போன்ற உணர்ச்சிகளை அறிய உதவும்‌ 
உணர்ச்சி உறுப்பாகப்‌ பயன்படுகின்றது. 4. குளிர்‌ 
காலங்களில்‌ குறைந்த அளவு வேர்வையை 
வெளியேற்றி, அதனால்‌ உடலின்‌ வெப்ப நிலை 
குறையாமலும்‌, வெயில்‌ காலங்களில்‌ அதிக 
அளவு வேர்வையை வெளியேற்றி, அதனால்‌ உட 
லின்‌ வெப்ப நிலை மிகாமலும்‌ ஒரே சீராக வைக்‌ 
கிறது. 5. தோலின்மீது தடவப்படும்‌ எண்ணெய்‌, 
மருந்துப்‌ பொருள்கள்‌ ஆகியவற்றை உறிஞ்சிக்‌ 


54 


கொள்கின்றது. 6, தோலின்‌ அடிப்பாகத்தில்‌ 
கொழுப்புப்‌ பொருள்கள்‌ சேமித்து வைக்கப்படு 
கின்‌ றன. ப 

தோலைப்‌ பாதுகாத்தல்‌: மேல சொல்லப்பட்ட 
முக்கியமான வேலைகளைச்‌ செய்யும்‌ தோலைச்‌ சுத்த 
மாக வைத்துப்‌ பாதுகாக்க .வேண்டியது ஈ௩மது 
கடமையாகும்‌. ' வேர்வையில்‌ நீரும்‌, உடலுக்குத்‌ 
தேவையில்லா உப்புக்களும்‌ காணப்படுகின்‌ றன. 
நீர்‌ ஆவியாகிவிட, உப்புக்கள்‌ தோலின்‌ மேல்‌ 
தங்கி, வேர்வைத்‌ துவாரங்களை அடைத்துவிடக்‌ 
கூடுமல்லவா ? மேலும்‌, எண்ணெய்ச்‌ சுரப்பிகளில்‌ 
இருந்துவரும்‌ எண்ணெய்ப்‌ பொருள்களும்‌, 
தோலின்‌ மேல்‌ தங்கிவிடும்‌. எனவே, நாள்தோறும்‌ 
அழுக்கு நீங்கக்‌ குளிப்பதால்‌ தோலிலுள்ள அசுத்‌ 
தப்‌ பொருள்கள்‌ நீக்கப்பட்டுத்‌ தோல்‌ சுத்தமடை 
கிறது. வாரம்‌ ஒருமுறை எண்ணெய்‌ தேய்த்துக்‌ 
குளிப்பதால்‌, தோலுக்கு மென்மையும்‌, பளபளப்பும்‌ 
உண்டாகின்றன. தோலில்‌ சொறி, சிரங்கு 
போன்றவை வந்தால்‌ அவற்றை மருந்து போட்டு 
- நீக்க வேண்டும்‌. 


தோல்‌ வியாதிகள்‌: 1.கொறி (11௦): இந்கோய்க்‌ 
குக்‌ காரணமாய்‌ இருப்பது ஒருவகைப்‌ பூச்சியே 
யாகும்‌. இப்பூச்சி நமது உடலிலுள்ள வேர்வைத்‌ 
துவாரங்கள்‌ மூலம்‌ உட்புகுந்து, அடித்தோலை 
அடைந்து, அங்கு முட்டைகளையிட்டுத்‌ தன்‌ இனத 
தைப்‌ பெருக்கிவிடும்‌. சொறி ஏற்பட்ட இடத்தில்‌ 
அரிப்பு அதிகமாக இருக்கும்‌. அவ்விடத்தை நகங 
களால்‌ சொஜறிவதால்‌, இப்பூச்சிகள்‌ ௩௧ இடுக்கு 
களில்‌ புகுந்து கொண்டு, உணவின்மூலம்‌ உடலின்‌ 


54 
மற்ற பாகங்களுக்கும்‌ பரவி விடுகின்றன. தோலை 
அழுக்கு நீங்கத்‌ தூய்மைப்படுத்தி வைத்‌ துக்கொள் 
வதின்‌ மூலமாகவும்‌, இந்நோய்‌ உள்ளவர்களோடு 
பழகாதிருப்பதன்‌ மூலமாகவும்‌ இந்நோய்‌ வராமல்‌ 
ஓரளவு தடுக்கலாம்‌. கந்தகக்‌ களிம்பு இந்நோய்க்‌ 
குச்‌ சிறந்த மருந்தாகப்‌ பயன்படுகிறது. 

2. படர்‌ தாமரை (ஙா): இது ஒரு 
தாவர வகைக்‌ காளான்களால்‌ உண்டாகிறது. 
இதற்குச்‌ சுணங்குக்‌ காளான்‌ என்றும்‌ பெயர்‌ 
உண்டு. இது தோலின்‌ மேல்‌ வட்ட வடிவமாகப்‌ 
படர்ந்து கொண்டே செல்லும்‌. இந்நோயுள்ள 
இடத்தைச்‌ சொறிந்தால்‌, அவ்விடத்தில்‌ நீர்‌ சுசி 
யும்‌. மருத்துவரிடம்‌ காட்டித்‌ தக்க சிகிச்சை பெற. 
வேண்டியது மிக அவசியம்‌. 


நுரையீரல்கள்‌ (டபாஜ): நுரையீரல்களின்‌ 
அமைப்பைப்‌ பற்றியும்‌, சுவாசிக்கும்‌ முறைகளைப்‌ 
பற்றியும்‌ முன்‌ வகுப்பில்‌ படித்திருக்கிறீர்கள்‌. 
நுரையீரல்கள்‌ எங்ஙனம்‌ கழிவு உறுப்பாக இயங்கு 
கிறது என்று இங்குக்‌ காண்போம்‌. 

காம்‌ சுவாசிக்கும்‌ காற்று நுரையீரல்களை 
யடைந்து, அங்குள்ள மூச்சுச்சிற்றறைகளை நிரப்பு 
கிறது. இச்சிற்றறைகளின்மீது மெல்லிய சுவர்‌ 
களுடைய இரத்தக்‌ குழாய்கள்‌ உள்ளன. இந்த. . 
இரத்தத்தில்‌ நம்‌ உடலின்‌ பல்வேறு பாகங்களி 
லிருந்து கொண்டு வரப்பட்ட கார்பன்‌ டை ஆக்‌ 
ஸைடும்‌, நீராவியும்‌ அதிக அளவில்‌ இருக்கும்‌. 
உட்‌ சுவாசத்தின்போது இந்த இரத்தத்தி 
லுள்ள சிவப்பு அணுக்கள்‌, சிற்றறைகளிலுள்ள 
ஆக்ஸிஜனை எடுத்துக்கொண்டு, கார்பன்‌ டை ஆக்‌ 


௦௦ 


ஸைடையும்‌, நீராவியையும்‌ விட்டுவிடுகின்றன. 
இதனால்‌ அசுத்த இரத்தம்‌ சுத்த இரத்தமாக மாறு 
கிறது. இப்படி வெளித்தள்ளப்பட்ட கார்பன்‌ 
டை: ஆக்ஸைடும்‌, நீராவியும்‌ சிற்றறைகளில்‌ 
தங்கியுள்ள காற்றுடன்‌ கலந்து, மார்பு ௬ருங்கி, 
மூச்சு விடுவதன்‌ மூலம்‌ வெளியேற்றப்படுகின்‌ றன. 
நுரையீரல்கள்‌ மூலம்‌ இவ்வாறு கழிவுப்பொருள்‌ 
கள்‌ நீக்கப்படுகின்‌ றன, 
படம்‌ 87, மூச்சுச்‌ சிற்றறை 
... 8 கார்பன்டை ஆக்ஸைடு நிரம்பிய 
_.. இரத்தத்தையுடைய தந்துகி 
ம. கார்பன்‌ டை அக்ஸைடு நீங்கி அக்ஸி 
ஜன்‌ நிரம்பிய இரத்தத்தையுடைய 
தந்துகி 
கா. கார்பன்‌ டை ஆக்ஸைடு 
ஆ. ஆக்ஸிஜன்‌ 





சிறு நீரகங்கள்‌ (100/5): வயிற்றறையில்‌ 
உதரவிதானத்திற்குக்‌ கீழ்ப்‌ புறத்தில்‌, இரைப்‌ 
பைக்குப்‌ பின்புறம்‌, முதுகெலும்புக்‌ கோவையின்‌ 
பக்கத்திற்கு ஒன்றாக இரு சிறு நீரகங்கள்‌ அமைந்‌ 
துள்ளன. இவை அவரை விதை வடிவத்தில்‌ அடர்‌ 
சிவப்பு நிறமுடையனவாசவும்‌, 10 செ. மீ. நீளமும்‌ 
6 செ. மீ. குறுக்களவுமுடையனவாகவும்‌ காணப்‌ 
படும்‌, அவற்றின்‌ தடிட்பு 2-5 செ, மீ. இருக்கும்‌. 
இடச்‌ சிறுநீரகம்‌, வலப்புறத்திலிருப்பதை விடச்‌ 
சற்று உயரத்தில்‌ உள்ளது. முதுகெலும்புக்‌ 
கோவையை அடுத்துள்ள பாகம்‌ சற்றுக்‌ குழி 
தும்‌, சிறுநீரகத்தின்‌ வெளி விளிம்பு குவிந்தும்‌ 
காணப்படும்‌. ஒவ்வொரு சிறுநீரகத்தின்‌ குழிந்த 
பகுதியிலிருந்தும்‌ ஒரு சிறுநீர்க்‌ குழாய்‌ (பர) 





67 


வொரு நுண்ணிய குழாய்‌ திறக்கிற து. ஒவ்வொரு 
குழாயும்‌ துவக்கத்தில்‌ ஒரு சிறு கிண்ணம்‌ மாதிரி 
யுள்ளது. இக்கிண்ணத்தில்‌ இரத்தத்‌ தந்துகி 
களின்‌ கொத்து அமைந்துள்ளது. கிண்ணத்தின்‌ 
துவாரத்தின்‌ வழியாய்த்‌ தமனியின்‌. சிறுகிளை 
உள்ளே வருகிறது. சிரையின்‌ சிறுகிளை வெளிப்‌ 
படுகிற து. 

தமனியின்‌ சிறுகிளை வழியாய்ச்‌ சிறுநீரகத்‌ 
தினுள்‌ வந்த இரத்தம்‌, கிண்ணத்தீலுள்ள தந்துகி 
யில்‌ பாயும்போது அங்குச்‌ சிறுநீர்‌ உப்புக்களும்‌, 
சிறுநீர்‌ . அமிலமும்‌, நீரும்‌ சேர்ந்த சிறுநீர்‌ 
பிரித்தெடுக்கப்படுகிறது. எல்லாக்‌ கிண்ணங்‌ 
களிலிருந்தும்‌ பிரித்தெடுக்கப்படும்‌ சிறுநீர்‌ அனைத்‌ 
தும்‌ சிறுநீர்க்‌ குழாயில்‌ வந்து சேருகின்றது. சிறு 
நீர்‌ பிரித்தெடுக்கப்பட்ட பின்‌, எஞ்சிய இரத்தம்‌ 
சிரைக்கிளைகளின்‌ வழியாய்‌ வெளிப்‌ போகிறது. 


சிறு நீரகத்தில்‌ பிரிந்த சிறுநீர்‌, சிறுநீரக 
குழாய்‌ மூலம்‌ சிறுநீர்ப்பையை அடைகிறது, சிறு 
நீர்‌ எப்பொழுதும்‌ சிறிது சிறிதாய்‌ இரத்தத்தி 
லிருந்து பிரிக்கப்பட்டுக்‌ கொண்டே யிருக்கும்‌. 
இருப்பினும்‌, சிறுநீர்ப்பை நிரம்பியவுடன்தான்‌ 
நமக்கு அதை அகற்றவேண்டும்‌ என்ற உணர்ச்சி 
ஏற்படுகிறது. 

ப வினாக்கள்‌ 

7, நம்‌ உடலிலுள்ள முக்கியக்‌ கழிவு உறுப்புகள்‌ 
மூன்றினையும்‌, அவை வெளியேற்றும்‌ கழிவுப்‌ பொருள்களையும்‌ 
குறிப்பிடுக, 

2, தோலின்‌ வேலைகள்‌ யாவை? 

8. தோல்‌ ஏன்‌ சுத்தமாக வைக்கப்பட வேண்டும்‌ 2 





60 


மையில்‌ குறுக்களவில்‌ இது பூமியை விடச்‌ சுமார்‌ 
19,00,000 மடங்கு பெரியது. இதன்‌ குறுக்களவு 
19,94,000 கிலோ மீட்டராகும்‌. இதன்‌ உள்‌ வெப்ப 
நிலை சுமார்‌ 8,00,00,008£ சென்டிகிரேடுக்கும்‌ அதி 
கம்‌ என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்புறத்‌ 
தில்‌ இதன்‌ உஷ்ண நிலை 6,000” சென்டிகிரேடு 
ஆகும்‌. இதில்‌ பல மூலகங்கள்‌ ஒளிப்பிழம்பான 
ஆவியாகக்‌ காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. 
தினமும்‌ காலையில்‌ சூரியன்‌ கிழக்கில்‌ உதித்து, 
மேற்கில்‌ மறைவதாய்த்‌ தோன்றுகிற து, உண்மை 
யில்‌ சூரியன்‌ அங்ஙனம்‌ செய்யவில்லை. பூமிதான்‌ 
சூரியனைச்‌ சுற்றுகிறது. பூமி மேற்கிலிருந்து 
கிழக்காகச்‌ சுற்றுவதால்‌, பூமியின்‌ மேலுள்ள ஒரு 
வனுக்குச்‌ சூரியன்‌ கிழக்கிலிருந்து மேற்காய்ச்‌ 
சுற்றுவதாய்த்‌ தோன்றுகிறது. பூமி ஒருமுறை 
சூரியனைச்‌ சுறு.றிவர 905-25௦ நாட்கள்‌ ஆகின்றன. 
இக்காலத்தை காம்‌ ஓர்‌ ஆண்டு என்கிறோம்‌. மேலும்‌, 
பூமி தன்னைத்‌ தானேயும்‌ சுற்றிக்‌. கொள்‌ 
கிறது. இதனால்‌ இரவு, பகல்‌ ஏற்படுகின்‌ றன. 
பூமியைப்‌ போல்‌ வானத்திலுள்ள வேறு சில 
கோள்‌ களும்‌ கரியனைச்‌ சுற்றுகின்றன. சூரியனைச்‌ 
சுற்றிவரும்‌ பூமியையும்‌, மற்ற கோள்களையும்‌ 
கிரகங்கள்‌ (131248) என்கிறோம்‌. பூமியைச்‌ சந்திரன்‌ 
சுற்றுகிறது. இதை உபகிரகம்‌ (526106) என்பர்‌. 
கிரகங்களைச்‌ சுற்றிவரும்‌ கோள்கள்‌ உபகிரகங் 
கள்‌ ஆகும்‌. வேறு சில கிரகங்களுக்கும்‌ உப 


கிரகங்கள்‌ உள்ளன. கிரகங்களுக்கும்‌ உப 


61 


கிரகங்களுக்கும்‌ சுயஒளி கிடையா து. இவை சூரிய 
னுடைய ஒளியால்‌ பிரகாசிக்கின்றன. 


சந்திரன்‌: இது பூமியை விட மிகச்‌ சிறியது; 
9,460 கிலோ மீட்டர்‌ குறுக்களவுடையது. பூமியி 
லிருந்‌ து சந்திரன்‌ 9,84,000 கிலோ மீட்டர்‌ தூரத்தி 
லுள்ளது. நமக்குத்‌ தெரியும்‌ நட்சத்திரங்கள்‌, கிர 
கங்கள்‌, உப கிரகங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ சந்திரன்‌ 
தான்‌ சிறியது. பந்துபோன்று கோளமாக விளங்‌ 
கும்‌ சந்திரன்‌ பாறைப்‌ பொருள்களால்‌ ஆனது. 
அங்குக்‌ காற்றோ, நீரோ கிடையாது. அங்குப்‌ 
பகலில்‌ மிக வெப்பமாகவும்‌, இரவு வேளைகளில்‌ 
மிகக்‌ குளிர்ச்சியாகவும்‌ இருக்கும்‌. 

சந்திரன்‌ பூமியைச்‌ சுற்றிவர 27:83 நாட்களா 
கின்றன. இதே காலத்தில்‌ தன்னைத்தானேயும்‌ ஒரு 
முறை சுற்றிக்கொள்கிறது. இதனால்‌ ஈமக்கு 
அதன்‌ ஒருபுறந்தான்‌ தெரிகிறது. மறுபுறம்‌ 
தெரிவதில்லை. சந்திரனின்‌ ஒளியை நிலவு என்‌ 
கிரோம்‌. சந்திரன்‌ சுயமாக ஒளிதரும்‌ பொருளில்லை. 
சூரியனது வெளிச்சம்‌ சந்திரன்‌ மேல்‌ விழுந்து, 
அது பிரதிபலித்து, ஈ௩மக்குப்‌ பிரகாசமாய்த்‌ 
தோன்றுகிறது. இந்த ஒளி சூரியனுடைய 
பிரகாசத்தில்‌ 6,81,000 இல்‌ ஒரு பங்குதான்‌ ஆகும்‌. 
மாதந்தோறும்‌ சந்திரனுடைய உருவத்தில்‌ உண்‌ 
டாகும்‌ மாறுபாடுகள்‌ எவருக்கும்‌ வியப்பை உண்‌ 
டாக்கும்‌. ஒவ்வொரு மாதமும்‌ அமாவாசைக்குப்‌ 
பிறகு மேற்குத்‌ திக்கில்‌ முதன்‌ முதலில்‌ சந்திரனைச்‌ 
சூரியன்‌ மறையும்‌ வேளையில்‌, இளம்‌ பிறையாய்க்‌ 
காண்கிறோம்‌. இதன்‌ பிறகு ஒவ்வோர்‌ இரவும்‌ 
சந்திரனுடைய பிறை காணப்படும்‌. அது வளர்நீ 


62 


திருப்பதோடு, மேற்கிலிருந்து கிழக்கு முகமாய்‌ 
உயர்ந்தும்‌ செல்கிறது. அமாவாசை கழித்து 
இரண்டு வாரங்களில்‌ சூரியன்‌ மறையும்போது 
கிழக்குத்‌ திக்கின்‌ அடிவாரத்தில்‌ சந்திரன்‌ முழு 
உருவத்துடன்‌ உதிக்கும்‌, இந்நாள்‌ பெளர்ணமி : 
எனப்படும்‌, 

பிறை ஏற்படுவதன்‌ காரணம்‌ : சந்திரன்‌ பூமி 
யைச்‌ ௬ற்றி வருவதோடு, சூரியனையும்‌ சுற்றிவரு 
வதே பிறை உண்டாவதற்குக்‌ காரணம்‌. இப்படிச்‌ 
சுற்றுகையில்‌ சந்திரன்‌, பூமிக்கும்‌, சூரியனுக்கும்‌ 
இடையே வரும்‌. அப்பொழுது சூரியனை நோக்கி 
யுள்ள சந்திரனின்‌ பாகத்துக்கு மட்டும்‌ வெளிச்சம்‌ 
கிடைக்கும்‌, பின்புறம்‌ இருண்டு இருக்கும்‌. இப்‌ 
பாகமே பூமியிலுள்ளோரைப்‌ பார்த்துள்ளது. இது 





படம்‌ 34. சந்திரனின்‌ பிறைகள்‌ 


உள்‌ வட்டத்தில்‌ சந்திரனின்‌ இடம்‌ காண்பிக்கப்பட்டுள்ளது. 
வெளி வட்டத்தில்‌ அது அளிக்கும்‌ ௨ோற்றம்‌ 
காண்பிக்கப்பட்டுள்ள து. 


68 


இருட்டாயிருப்பதால்‌ அன்று பூமியிலுள்ளோர்க்‌ 
குச்‌ சந்திரன்‌ இருண்டதாய்த்‌ தோன்றுகிறது. 
இதையே அமாவாசை என்பார்‌, 


மறுநாள்‌ முதல்‌ சந்திரன்‌, சூரியனுக்கும்‌ பூமிக்‌ 
கும்‌ நேர்‌ குறுக்கே யிராமல்‌ சற்று நகரும்‌. அப்‌ 
பொழுது சூரிய ஒளி அதன்‌ கோளத்தில்‌ ஒரு பகுதி 
யில்‌ விழுந்து பிரதிபலிக்கும்‌. ஆகவே, சந்திர 
பிம்பத்தின்‌ ஒரு பகுதியே பூமியிலுள்ளோர்க்குத்‌ 
தெரியும்‌. இதையே பிறை என்பர்‌. 


சந்திரன்‌ நகர்ந்து செல்லச்‌ செல்ல இவ்வொளி 
யுள்ள பாகம்‌ மிகுந்து கொண்டேவரும்‌. இங்‌ 
ஙனம்‌ பிறை மிகுந்து கொண்டே போவதால்‌, 
இதனை வளர்பிறை என்பர்‌, இப்படி இரண்டு 
வாரங்கள்‌ சென்றதும்‌ சூரியனுக்கு எதிரில்‌ பூமிக்‌ 
கப்புறமாய்ச்‌ சந்திரன்‌ வந்துவிடும்‌. அன்று சந்‌ 
இரன்‌ மீது நமக்குத்‌ தெரியும்‌ பக்கம்‌ முழுவதும்‌ 
ஆரிய ஒளி விழுவதால்‌ சந்திரனின்‌ முழு உருவமும்‌ 
தெரியும்‌. அன்று முழு நிலவு (பெளர்ணமி) நாள்‌. 
அதற்குப்‌ பிறகு, மீண்டும்‌ ஒளி குறைய ஆரம்‌ 
॥ரித்துச்‌ சந்திரனுடைய வடிவம்‌ பிறையாகும்‌. 
இது நாளுக்கு நாள்‌ குறையும்‌. இதனைத்‌ தேய்பிறை 
என்பர்‌. இரண்டு வாரங்களுக்குப்‌ பிறகு மறுபடி. 
சூரியனுக்கும்‌ பூமிக்கும்‌, இடையே சந்திரன்‌ வரும்‌ 
போது அமாவாசை ஏற்படுகிறது. 


சந்திரன்‌ பூமியைச்‌ சுற்றிவர 2/:8 நாட்களா 
கின்றன. ஆனால்‌ ஒரு அமாவாசையிலிருக் து ஒரு 
பெளர்ணமி வரையுள்ள காலம்‌ 29:5 காட்களாகும்‌. 
இந்த 2.2 நாள்‌ வித்தியாசத்திற்குக்‌ காரணம்‌ பூமி 


64 


யும்‌ சூரியனைச்‌ சுற்றுவதால்‌ ஏற்படும்‌ இடப்‌ 
பெயர்ச்சியே யாகும்‌. 


சில நட்சத்திரக்‌ கூட்டங்கள்‌ 

இரவில்‌ வான வீதியில்‌ கணக்கிட முடியாத 
அளவு நட்சத்திரங்களின்‌ கூட்டங்களைக்‌ காண்‌ 
கிறோம்‌. பகலிலும்‌ அவை வானத்திலேயே உள்‌ 
ளன. சூரியனுடைய மிக அதிக ஒளியால்‌ அவை 
நமக்குப்‌ புலப்படவில்லை. நட்சத்திரங்கள்‌ உண்மை 
யில்‌ சூரியனைவிட எத்தனையோ மடங்கு பெரியவை 
எனினும்‌, சூரியனைவிட மிகத்‌ தொலைவிலிருப்பதால்‌ 
அவை சிறியவையாய்த்‌ தோன்றுகின்றன. ஒளி 
ஒரு வினாடிக்கு 9,00,000 கிலோமீட்டர்‌ வேகத்தில்‌ 
செல்லுகிறது. சூரியஒளி பூமியை அடையச்‌ சுமார்‌ 
35 நிமிடங்களாகின்றன. நமக்கு மிகச்‌ சமீபத்தி 
லுள்ள ஈ௩ட்சத்திரங்களிலிருந்து ஒளி பூமியை 
அடைய, நான்கு வருடங்களாகின்றன எனில்‌, 
அவை இருக்கும்‌ தூரத்தை நீங்களே கணக்கிட்டுப்‌ 
பாருங்கள்‌. 

வானத்தில்‌ காணப்படும்‌ ஈ௩ட்சத்திரங்களில்‌ 
சில கூட்டமாகவும்‌, சில தனியாகவும்‌ அடிக்கடி 
நன்கு தெரிவதால்‌, அவற்றில்‌ சில, தனிப்பட்ட 
பெயர்களுடன்‌ அழைக்கப்படுகின்‌ றன, இந்தியர்‌ 
கள்‌ ௩ட்சத்திரக்‌ கூட்டங்களில்‌ இருபத்து ஏழினைத்‌ 
தனிப்‌ பெயரிட்டு அழைக்கின்றனர்‌. இவற்றைத்‌ 
தவிர, வேறு முக்கிய நட்சத்திரக்‌ கூட்டங்களும்‌ 
சூரியன்‌ நகரும்‌ வீதிக்குப்‌ புறம்பாய்‌ உள்ளன. 
நட்சத்திரக்‌ கூட்டங்களில்‌ சிலவ றஐறைப்‌ பற்றி 
இங்கு நாம்‌ தெரிந்து கொள்வோம்‌. 


05 


ஓரியன்‌ (01/௦): மிருகசீரிஷம்‌, திருவாதிரை ௩ட்‌ 


சத்திரங்கள்‌ அடங்கிய கூட்டத்தை மேல்நாட்டினர்‌ 


ஓரியன்‌ என்பர்‌. இக்‌ 
கூட்டம்‌ ஓர்‌ அரக்கனைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌, அ து 
அவன்‌. இடுப்பில்‌ கச்சை 
ஒன்றணிர்து, அதில்‌ 
வாள்‌ ஒன்று தொங்க 
விட்டு இருப்பதைக்‌ காட்‌ 

டும்‌ என்றும்‌ சொல்வர்‌. இ 


மிருகசீரிஷம்‌ இவன்‌ 





ரசு து 


தலையாகும்‌. திருவா ஓரியன்‌ நட்சத்திரக்‌ கூட்டம்‌ 


திரை இவன்‌ தோளில்‌ 


இருக்கும்‌. இக்கூட்டம்‌ தை மாதம்‌ முதல்‌ சித்திரை 
மாதம்‌ வரை முன்னிரவில்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. 





படம்‌ 36. 
பிளியாடிஸ்‌ நட்சத்திரக்‌ கூட்டம்‌ 


பிளியாடிஸ்‌: 
ஓரியன்‌ கூட்டத்‌ 
துக்கு வடமேற்‌ 
கில்‌ காணும்‌ ஈட்‌ 
சத்திரக்‌ கூட்டம்‌ 
பிளியா டி ஸ்‌ 


என்பது. 


இதை நாம்‌ 
கிருத்திகை என்‌ 
திறோம்‌. இதில்‌ 


ஆறு முக்கிய ௩ட்சத்திரங்கள்‌ உள்ளன. இவை 
ஆறும்‌ அடுக்குத்‌ தீபம்‌ அல்லது திராட்சைக்‌ குலை 
போல மினு, மினு வென்று ஒளிர்வது பார்ப்ப 


தற்கு அழகாக இருக்கும்‌. 
ர இர்‌ அக? 


66 


சப்தரிஷி மண்டலம்‌(ர62 63): சூரிய வீதியில்‌ 
அமையாத நட்சத்திரக்‌ கூட்டங்களில்‌ சிறப்பு 
வாயந்தது சப்தரிஷி 
மண்டலம்‌. இதை 
மேனாட்டார்‌ பெருங்‌ 
கரடிக்‌ கூட்டமென்‌ 
பர்‌. இதில்‌ ஏழு நட்சத்‌ 
திரங்கள்‌ படத்தில 
காட்டியபடி தோன்‌ 
றும்‌. 

2, 1 இலக்கமுள்ள 
நட்சத்திரங்களைச்‌ 
படம்‌ 37. சப்தரீஷிக்‌ கூட்டம்‌ ட ர 2 ்‌ எட 

து. துருவ நட்சத்திரம்‌ கோட்டை கட்டினால்‌ 
அது துருவ நடசத்தி 
ரத்தினிடம்‌ போகும்‌. தான்‌ சுற்றும்போ துகூட இக்‌ 
கூட்டம்‌ எப்பொழுதும்‌ இந்த மாதிரியே சுற்றும்‌. 
துருவ ௩ட்சத்திரம்‌ (7௦16 5087): இது வானத்தில்‌ 
நிலையாக ஓரிடத்தில்‌ காணப்படும்‌ நட்சத்திர 
மாகும்‌. பூமத்திய ரேகைக்கு வடக்கில்‌ உள்ளவர்‌ 
களுக்கு மட்டும்‌ இது தெரியும்‌. வட துருவத்தில்‌ 
தலைக்கு கேர்‌ மேலாகவும்‌, பூமத்திய ரேகையை 
கோக்கி வரவர அடிவானத்தை நோக்கி நகர்ந்தும்‌ 
காணப்படும்‌. சப்தரிஷி மண்டலத்தின்‌ உதவியால்‌ 
இதைத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. இந்‌ ௩ட்சத்திரம்‌ 
மாலுமிகளுக்குத்‌ திசையறிய மிகவும்‌ உபயோக 
மாக இருந்து வந்தது. 
மேலும்‌ சில நட்சத்திரங்களைப்‌ பற்றிய விவரங்‌ 
களைப்‌ பெரியவர்களைக்‌ கேட்டும்‌, நூல்கள்‌ வாயி 
லாகவும்‌ அறிந்து கொள்ளுங்கள்‌. 








68 


10. சூரியன்‌, எரி நட்சத்திரங்கள்‌, 
வால்‌ நட்சத்திரங்கள்‌ 


முன்‌ பாடத்தில்‌ சூரியனைப்‌ பற்றி ஓரளவு 
அறிந்தோம்‌. மேலும்‌ சில விவரங்களை இப்பாடத்‌ 
தில்‌ பார்ப்போம்‌. வான வெளியில்‌ தாமாகவே 
ஒளி தரக்கூடும்‌ இயல்புடையவை ௩ட்சத்திரங்களா 
கும்‌. சூரியனும்‌ தானாகவே ஒளி தரக்கூடிய இயல்‌ 
புடைய தொன்றாகும்‌. எனவே, சூரியனும்‌ ஒரு ௩ட்‌ 
சத்திரமே. ஆனால்‌ அது மற்ற ௩ட்சத்திரங்களைவிட 
பூமிக்கு அருகில்‌ இருப்பதால்‌, நட்சத்திரங்களைப்‌ 
போலன்றி மிகப்‌ பிரகாசமாகத்‌ தோன்றுகிறது. 
- உண்மையில்‌ சூரியன்‌ மிகச்சிறிய நட்சத்திர 
மாகும்‌. எத்தனையோ க௩ட்சத்திரங்கள்‌, ஒவ்வொன் 
றும்‌ ரியனைவிட அளவில்‌ பல மடங்கு பெரியவை. 
ஆனால்‌ அவை சூரியனைவிட கெடுகிதொலைவில்‌ 
இருப்பதால்‌, இரவில்‌ மிகச்சிறியனவாகவும்‌, பகலில்‌ 
சூரிய ஒளி இருக்கும்போது ௩ம்‌ கண்ணுக்குப்‌ புலப்‌ 
படாமலும்‌ இருக்கின்‌ றன. 


பழங்காலத்தில்‌ மனிதர்கள்‌ சூரியனைத்‌ தெய்வ 
மாக வணங்கினார்கள்‌. ஒரு நாள்‌ அது ஒளி, 
வெப்பம்‌ இவற்றைக்‌ கொடுப்பதை நிறுத்திவிட்டு 
மறைந்துவிடுமோ என்று பயந்தார்கள்‌. மேலும்‌: 
நிலங்களில்‌ பயிர்கள்‌ செழித்து வளருவத ற்குச்‌ 
கரியனுடைய உதவி தேவை என்பதையும்‌ ஆறிக்‌ 
திருந்தார்கள்‌. உண்மையில்‌ சூரியனிடமிருந்து 
தான்‌ எல்லாச்‌ சக்தீகளும்‌ நமக்குக்‌ கிடைக்கின்‌. 
றன. சூரிய வெப்பத்தினால்தான்‌ கடலிலுள்ள நீர்‌ 
ஆவியாகி, மழை பொழிகிறது. ஆறுகளில்‌ 


609 


தண்ணீர்‌ ஓடுகிறது. பனிக்கட்டிகள்‌ சூரிய வெப்‌ 
பத்தில்‌ உருகியும்‌ ஆறுகள்‌ ஏற்படுகின்‌ றன. 
ஆற்று நீரைத்‌ தேக்கி, அதிலிருந்து மின்சாரம்‌ 
உண்டாக்கப்படுகிறது. சூரியனின்‌ உதவியால்‌ 
வளர்ந்த தாவரங்கள்‌, மக்கி மடியும்பொழுது பூமிக்‌ 
கடியில்‌ உள்ள வெப்பத்தின்‌ காரணமாகக்‌ கரியாக 
வும்‌, வேறு சில எரிபொருளாகவும்‌ மாற்றப்படுகின்‌ 
றன. இங்ஙனம்‌ கேரிடையாகவோ, மறைமுக 
மாகவோ சூரியன்தான்‌ எல்லா வகையான சக்தி 
களுக்கும்‌ ஆதாரமாகவுள்ள து. சூரியன்‌ இல்லா 
விட்டால்‌ பூமியில்‌ உயிரினங்கள்‌ வாழ முடியாது. - 

சூரியன்‌ ஒரு மிகப்‌ பெரிய நெருப்புக்‌ கோளம்‌. 
சாதாரணப்‌ பார்வைக்குச்‌ சூரியனின்‌ வெளிப்பரப்பு 
முற்றும்‌ ஒரே பிரகாசமாய்த்‌ தோன்றுகிறது. 
டெலிஸ்கோப்பின்‌ வழியாகப்‌ பார்த்தால்‌, அதில்‌ சில 
இடங்களில்‌ ச௬ுவாலை காணப்படுவதில்லை. அவ 
விடங்களில்‌ பெரிய பள்ளங்கள்‌ போன்ற கரிய 
பகுதிகள்‌ காணப்படுகின்றன. இவற்றைச்‌ சூழ்க 
துள்ள பகுதிகளைவிட இப்பகுதிகளில்‌ வெப்பஙிலை 
சற்றுக்‌ குறைவாக இருப்பதால்‌, இவை கருமை 
யாகக்‌ காணப்படுகின்றன. இவை சூரியப்‌ புள்ளிகள்‌ 
(பார 50௦66) எனப்படும்‌. சுமார்‌ 800 கிலோ மீட்டர்‌ 
குறுக்களவிலிருக் து 250,000 கிலோ மீட்டர்கள்‌ 
குறுக்களவு வரையுள்ள பல கரும்புள்ளிகள்‌ சூரிய 
னின்‌ பரப்பில்‌ மணிக்குச்‌ சுமார்‌ 5,70,000 கிலோ மீட்‌ 
டர்‌ வேகத்தில்‌ சுற்றி வருகின்‌ றன. 

சூரியனின்‌ மேற்பரப்பில்‌ வெப்பநிலை  மாறுவ 
தற்கேற்றபடி, கறுப்புப்‌ புள்ளிகளின்‌ தொகை 
அதிகமாகலாம்‌, அல்லது குறையலாம்‌. பதினோரு 


10 


ஆண்டுகளுக்கு ஒருமுறை இவை ஏராளமாய்‌ 
ஏற்படுகின்‌ றனவாம்‌, 

சூரியப்‌ 
புள்ளி களால்‌ 
சூரியனில்‌ ஏற்‌ 
படுகிற புயல்‌ 
களுக்கும்‌, பூமி 
யில்‌ ஏற்படு 
கிற புயல்க 
ளுக்கும்‌ தொ 
டர்பு இருப்ப 
தாக நம்பப்‌ 
படுகிறது, 
19௦0 ஆம்‌ வரு 
டம்‌ உண்‌ 
டான ஒரு பெரிய சூரியப்‌ புள்ளியின்‌ காரணமாகப்‌ 
பூமியில்‌ சர்வதேச ரேடியோத்‌ தொடர்பு பெரிதும்‌ 


பாதிக்கப்பட்ட து. 


ம 
்‌ 
்‌ 
1 
்‌ 


வரனை வக்க மரக்கல 





படம்‌ 38, சூரியப்‌ புள்ளிகள்‌ 


சூரியனின்‌ மத்திய ரேகையிலுள்ள கரும்புள்ளி 
கள்‌ 26 நாட்களுக்கு ஒரு தரமும்‌, துருவத்திற்கு 
அருகிலுள்ளவை 28 நாட்களுக்கு ஒரு தரமும்‌ ஒரு 
சுழ்ிறு சுற்றுகின்றன. சூரியன்‌ ஒர திடப்‌ 
பொருளாயிருந்தால்‌ இங்ஙனம்‌ நேராது, சூரிய 
னின்‌ மேற்பரப்பு வாயுவாக இருந்தால்தான்‌ இங்ங 
னம்‌ இருக்கக்கூடுமாம்‌. மேலும்‌, கரியன்‌ எங்கும்‌ 
ஒரே அடர்த்தியும்‌, வெப்பமும்‌ கொண்டதன்று 
என்றும்‌ தெரிகிறது. 


... எரி நட்சத்திரங்கள்‌ (11௦௦15) :-சில இரவு 
களில்‌ வானில்‌ சில ஒளிச்‌ ௬டர்கள்‌ விரைந்து; 


11 


பூமியை கோக்கி இறங்கி மறைவதைக்‌ காணலாம்‌. 
சாதாரணமாய்‌ இதை ௩ஈட்சத்திரம்‌ எரிந்து விழு 
கிற து என்று கூறுவதுண்டு. உண்மையில்‌ இவை 
நட்சத்திரங்கள்‌ இல்லை. ஆனாலும்‌ இவைகளை எரி 
நட்சத்திரங்கள்‌ என்கிறார்கள்‌. இவை வானில்‌ ஏற்‌ 
படும்‌ சில திடப்பொருள்களாம்‌. சிலர்‌ வால்‌ நட்சத்‌ 
திரங்கள்‌ பின்னமடைவதால்‌ இச்‌ சிறு பொருள்கள்‌ 
ஏற்படுகின்‌ றனவென்பர்‌. வேறு சிலர்‌ இவை சூரிய 
_ மண்டலத்திலுள்ள சிறு கோளங்கள்‌ என்கிறார்கள்‌: 
இவை பூமியின்‌ ஈர்ப்புச்‌ சக்தி வரம்பிற்குள்‌ வருங்‌ 
காலத்தில்‌, இவற்றைப்‌ பூமி தன்பால்‌ இழுக்கிறது. 
அப்பொழுது இவை காற்றில்‌ வேகமாய்‌ உராய்க்து 
வர. நேரிடுகிறது. இவவுராய்வினால்‌ ஏராளமான 
வெப்பம்‌ ஏற்பட்டு, இக்கோளங்கள்‌ தீப்பற்றி 
எரிகின்றன. எரியும்‌ நிலை 
யில்தான்‌ எரி நட்சத்திரங்‌ 
கள்‌ ஈம்‌ கண்ணில்‌ படு 





கின்றன. 
அகேகமாய்‌ எரி நட்சத்‌ 
திரங்கள்‌ பூமியை அடை படம்‌ 39. 


வதற்கு முனரே ஆனி “நிஜ நன்‌ 
யாகிவிடும்‌. ஆனால்‌ சில, ரண்‌ 
திடப்பொருள்‌ வடிவத்‌ ப 
திலேயே பூமியை எட்டும்‌. அவை விண்‌ கற்கள்‌ 
அல்லது எரிகற்கள்‌ (112௦16) எனப்படும்‌. இத்‌ 
தகைய கற்கள்‌ பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 
இவற்றில்‌ உலோகக்கூட்டுப்‌ பொருள்கள்‌ அடங்கி 
யிருப்பதாகக்‌ கண்டு பிடிக்கப்பட்டிருக்கிற து. 

பல இலட்சக்கணக்கான எரி நட்சத்திரங்கள்‌ 
தினந்தோறும்‌ பூமி மண்டலத்திற்குள்‌ வருகின்‌ றன. 


[த 


அவற்றில்‌ ஒரு. சிலவே. பூமியின்‌ பரப்பில்‌ 
எரிகற்களாக விழுகின்றன. இதுவரை கண்டு 
பிடிக்கப்பட்ட எரிகற்களிலேயே மிகப்‌ பெரியது 
தென்‌ மேற்கு ஆப்பிரிக்காவில்‌ விழுந்தது ஒன்றா 
கும்‌. இது 50 முதல்‌ 70 மெட்ரிக்‌டன்‌ வரை எடை 
யுள்ளதாக இருக்கலாம்‌ என்று மதிப்பிடப்பட்டிருக்‌ 
கிறது. எரிகற்களில்‌ ஒன்று விழுந்ததால்‌, 4 கிலோ 
மீட்டர்‌ அகலமுள்ள மிகப்‌ பெரிய பள்ளம்‌ கனடா 
நாட்டில்‌ க்விபெக்கில்‌ ஏற்பட்டிருக்கிற து. 
வால்‌ நட்சத்திரங்கள்‌ (௦௦5) : சூரியனைப்‌ பூமி 
போன்ற கிரகங்களும்‌, 
சந்திரன்‌ போன்‌ றபல உப 
கிரகங்களும்‌ சுற்றுகின்‌ 
றன. இவற்றைத்‌ தவிர, 
வேறு சிலவும்‌ சூரியனைச்‌ 
ர௬ுற்றி வருகின்றன. 
இவை சூரியனுக்கருகில்‌ 
வரும்பொழுதுதான்‌ 
வத அ பத்க்‌ கல்‌ ஈம கண்ணுக்குப்‌ புலப்‌ 
தோற்றம்‌ 11 கதர வல்‌ படும்‌. இவற்றின்‌ பின்‌ 
புறம்‌ வால்டூபோால்‌ 
காணப்படும்‌. ஆகையால்‌ இவற்றை வால்‌ நட்சத்‌ 
திரங்கள்‌ என்கிறார்கள்‌. 





படம்‌ 40. 


இதுவரை சுமார்‌ 10090 வால்‌ நட்சத்திரங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ சில அவ்வப்‌ 
போது கண்டு பிடிக்கப்பட்டு வருகின்றன. அநேக 
மாக எல்லா வால்‌ நட்ச த்திரங்களும்‌ குறிப்பிட்ட நீள 
வட்டப்பாதையில்‌ ஒரே வேகத்துடன்‌ பிரயாணம்‌ 
செய்வதால்‌, குறிப்பிட்ட கால இடைவெளிகளில்‌ 


79 


அவை அடுத்தடுத்துத்‌ தோன்றும்‌, ஹாலி என்ற 
விஞ்ஞானி கி, பி. 1682 ஆம்‌ வருடம்‌ தோன்றிய 
வால்‌ நட்சத்திரத்தை ஆராய்ந்து, அது மீண்டும்‌ 
7௦ ஆண்டுகளுக்குப்‌ பிறகு கி பி. 1759 இல்‌ 
களுக்கு ஒரு முறை தோன்றும்‌ என்றும்‌ கூறினார்‌. 
ஆகவே, அந்த வால்‌ நட்சத்திரம்‌ ஹாலி வால்‌ ஈட்‌ 
சத்திரம்‌ என அமைக்கப்படுகிறது. 1986 ஆம்‌ 
வருடம்‌ அது மீண்டும்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 


ட 





படம்‌ 41, &. இரகம்‌ சூரியனைச்‌ சுற்றும்‌ பாதை 
£, வால்‌ நட்சத்திரம்‌ சூரியனைச்‌ சுற்றும்‌ பாதை 
0, வால்‌ நட்சத்திரம்‌ 5. சூரியன்‌ 


சாதாரண கிரகங்கள்‌ சூரியனைச்‌ சுற்றிவரும்‌ 
பாதையின்‌ ஈடுவில்‌ சூரியன்‌ அமைந்துள்ளது. 
ஆனால்‌ வால்‌ நட்சத்திரங்கள்‌ ௬.ற்‌.றிவரும்‌ பாதை 
யில்‌ ஓர்‌ ஓரத்தில்தான்‌ சூரியன்‌ அமைகிறது. அப்‌ 
பாதை மிகவும்‌ நீண்டு எலிப்சு (811056) வடிவமா 
யிருக்கும்‌. வால்‌ ஈ௩ட்சத்திரங்களுக்கு உருண்ட : 
தலையும்‌, நீண்ட வாலும்‌ உள்ளன. சூரியனை 
அணுக, அணுக வால்‌ நட்சத்திரத்தின்‌ ஒளி அதி 
கரிக்கும்‌. அதன்‌ வாலின்‌ நீளமும்‌ அதிகமாகும்‌. வால்‌ 


7௦ 


11. பூமியின்‌ சுற்றுகையும்‌, சுழற்சியும்‌ 


வானவெளியில்‌ சூரியனைச்‌ சுற்று வரும்‌ 
கோள்களில்‌ பூமியும்‌ ஒன்று, பூமி பந்து போன்று 
கோள வடிவமானது என்று ஈமக்குத்‌ தெரியும்‌. 
பதினைந்தாம்‌ நூற்றாண்டு வரை பெரும்பாலான 
மக்கள்‌ பூமி தட்டையானது என நினைத்து வந்தார்‌ 
கள்‌. கீழ்க்கண்ட காரணங்களால்‌ பூமி கோள 
வடிவமானது என்னும்‌ முடிவுக்கு வரலாம்‌. (1) பல 
கப்பல்களும்‌, ஆகாய விமானங்களும்‌ ஒரே திசை 
யில்‌ பிரயாணம்‌ செய்து, புறப்பட்ட இடத்தையே 
அடைகின்‌ றன. (2) ஆகாய விமானத்திலிருந்தும்‌, 
கப்பலிலிருந்தும்‌ நாலாப்புறமும்‌ குறிப்பிட்ட 
தூரத்தையே பார்க்க முடிகிறது. (8) கரையை 
நோக்கி வரும்‌ கப்பல்களைக்‌ கவனிக்கும்போது 
முதலில்‌ அதன்‌ மேற்‌ புறமும்‌, பின்னர்தான்‌ அதன்‌ 
அடிப்புறமும்‌ தெரிகின்றன. (4) கிரகணத்தின்‌ 
போது சந்திரன்மீது விழும்‌ பூமியின்‌ நிழல்‌ வட்ட 
மாக இருக்கிற து. 


_ பூமியின்‌ அச்சு (40/6) என்பது பூமியின்‌ மையத்‌ 
தையும்‌, துருவ நட்சத்திரத்தையும்‌ சேர்த்து நீட்டப்‌ 
பட்ட கோடாகும்‌. இந்த அச்சு பூமியின்‌ பரப்பை 
வெட்டும்‌ புள்ளிகள்‌ துருவங்கள்‌ (2௦18) எனப்படும்‌. 
துருவ நட்சத்திரத்துக்கு அருகில்‌ உள்ள துருவம்‌ 
வட துருவம்‌ எனவும்‌, மற்றது தென்‌ துருவம்‌ எனவும்‌ 
சொல்லப்படுகின்‌ றன. பூமியின்‌ பரப்பில்‌ இரு துரு 
வங்களுக்கும்‌ இடையே சமதூரமிருக்குமாறு செல்‌ 
லும்‌ கோடு பூமத்திய ரேகை (590801) எனப்படும்‌. 
பூமி முழுதும்‌ கோளவடிவமாக இராமல்‌ துருவங்‌ 


16 


களில்‌ சிறிது தட்டையாகக்‌ காணப்படுகிறது. 
பூமத்திய ரேகையில்‌ அதன்‌ விட்டம்‌ 12,685 கிலோ 
மீட்டர்‌ ஆகும்‌. ஆனால்‌ துருவங்களை இணைக்கும்‌ 
விட்டம்‌ 12,640 கிலோமீட்டர்தான்‌. இவ்விரு விட்‌ 
டங்களுக்குமுள்ள வித்தியாசம்‌ 45 கிலோ மீட்டர்‌. 


பூமிதான்‌ வானவெளியின்‌ மையம்‌ என்றும்‌, 
அதைப்‌ பல கோள்களும்‌ சுற்றி வருகின்றன 
என்றும்‌ கலிலியோ (1564-1012) காலத்திற்கு முன்‌ 
மக்கள்‌ ஈ௩ம்பி வந்தார்கள்‌. கலிலியோ, கோபர்‌ நிகஸ்‌ 
போன்ற விஞ்ஞானிகள்‌ இது தவறு எனச்‌ சந்தேக 
மற நிரூபித்துள்ளனர்‌. இப்போது சூரியனை மைய 
மாகக்கொண்டு கிரகங்களும்‌, துருவ ஈட்சத்தி 
ரத்தை மையமாகக்கொண்டு பிற நட்சத்திரங்களும்‌ 
நகருகின்‌ றன என்று தெரிகிறது. நீங்கள்‌ இரயிலில்‌ 
பிரயாணம்‌ செய்திருக்கிறீர்கள்‌ அல்லவா ? பக்கத்‌ 
தில்‌ இன்டுனாரு இரயில்‌ எதிர்த்‌ திசையில்‌ நகர்ந்‌ 
தால்‌, உங்களுக்கு நீங்கள்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ 
இரயில்‌ ௩கருவதுபோல்‌ தோன்றுகிறதல்லவா? 
இரயில்‌ மேடையைத்‌ திரும்பிப்‌ பார்த்தால்தான்‌ 
உங்கள்‌ இரயில்‌ நகரவில்லை என்பது தெரியும்‌: 
அதேபோல்தான்‌ ஈ௩மக்குச்‌ சூரியன்‌ நகருவதாகத்‌ 
தோன்றுகிறது. ஆனால்‌ உண்மையில்‌ அது நகர 


இரவும்‌, பகலும்‌ : பூமிக்கு இருவித அசைவுகள்‌ 
உண்டு. அது தன்னைத்‌ தானே சுறறிக்கொள் 
கிறது. மேலும்‌ அது சூரியனையும்‌ ௬ற்றி வரு 
கிறது. .பூமி தன்னைத்தானே மேற்கிலிருந்து கிழக்‌ 
காக ஒருமுறை சுற்ற 24 மணி நேரம்‌ ஆகிறது. பூமி 
கோளவடிவமாக இருப்பதால்‌, அது சுற்றும்போது 


78 


3965-25 நாள்‌ ஆகிறது. இக்காலத்தை நாம்‌ ஒரு 
வருடம்‌ என்கிறோம்‌. பூமியின்‌ அச்சு நிலைக்குத்தாய்‌ 
இராமல்‌, அதற்கு 285” சாய்ந்துள்ளது. இச்சாய்ந்த 
நிலையிலேயே அது எப்போதும்‌ சூரியனைச்‌ சுற்று 
கிறது. இதனால்‌ பருவ காலங்கள்‌ ஏற்படுகின்றன. 
49 ஆம்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌ . இதில்‌ ஜூன்‌ 27ஆம்‌ 
தேதி, செப்டம்பர்‌ 29 ஆம்‌ தேதி, டிசம்பர்‌ 22 ஆம்‌ 


மார்ச்‌ ன்‌ 515 
ட. 


வ 
வ ன்‌ & ்‌ ] வலத்‌ 
மூசம்பர்‌ ழீ த1* 





படம்‌ 48, பருவகால நிலைகள்‌ 
1. ஜூன்‌ 27 2. மார்ச்சு 8] 
3, டிசம்பர்‌ 22. 4. செப்டம்பர்‌ 22 


தேதி, மார்ச்சு 21 ஆம்‌ தேதி ஆகிய நான்கு காட்‌ 
களில்‌ ஆரியன்‌ உள்ள நிலைகள்‌ காட்டப்பட்டுள 
ளன. ஜூன்‌ 91 ஆம்‌ தேதியன்று சூரியன்‌ கடக 
ரேகைப்‌ பகுதியிலுள்ளவர்களுக்குத்‌ தலைக்கு . 
நேராய்ப்‌ பிரகாசிக்கும்‌. இதனால்‌ அப்பொழுது 
அங்கு வெப்பம்‌ அதிகமாக இருக்கும்‌. அன்று 
அங்கு நடுக்‌ கோடை. கோடை மாதங்களில்‌ 


79 


வெப்பம்‌ அதிகம்‌. ஏனெனில்‌ ௮ம்‌ மாதங்களில்‌ 
சூரியன்‌ ஏறக்குறைய நேர்ச்‌ செங்குத்தாய்ப்‌ பிரகா 
சிக்கிறது. நாமும்‌ பூமத்திய ரேகைக்கு வட பகுதியி 
லுள்ளவர்களாதலால்‌ நமக்கும்‌ அப்பேபோது 
கோடைக்‌ காலமே, கோடைக்குப்பின்‌ குளிர்காலம்‌ 
நெருங்க நெருங்கச்‌ சூரியன்‌ தெற்கே நகர்ந்து 
போவதாகத்‌ தோன்றுகிறது. அப்போது சூரிய 
கிரணங்கள்‌ கோடைக்‌ காலத்தைப்போல்‌ செங்குத்‌ 
தாய்‌ விழுவதில்லை; சாய்ந்தே விழும்‌, இதனால்‌ 
(வெப்பம்‌ குறையும்‌. பூமி நகர்ந்து, டிசம்பர்‌ 22 ஆம்‌ 
தேதியன்று நடுக்‌ குளிர்‌ காலம்‌ வருகிறது. அப்‌ 
பொழுது சூரியன்‌ மகர ரேகையை அடைகின்‌ றது. 
அதன்‌ கிரணங்கள்‌ இன்னும்‌ சாய்வாக விழுகின்‌ 
றன, இதனால்‌ வெப்பமும்‌ குறைவாகக்‌ கிடைக்‌ 
கிறது. ஆகவே, குளிர்காலம்‌ ஏற்படுகிற து. ஆனால்‌ 
பூமத்தியரேகைக்குத்‌ தென்‌ பகுதியிலுள்ளவர்‌ 
களுக்குச்‌ சூரியனின்‌ கிரணங்கள்‌ செங்குத்தாக 
விழுமாதலால்‌ அங்கு அவர்களுக்கு அப்போது 
(கோடைக்‌ காலமாக இருக்கும்‌. 


இதற்குப்‌ பிறகு பூமி நகர்ந்து வர வர, மார்ச்சு 
21 ஆம்‌ தேதியன்று ௩டுவசந்த காலம்‌ ஏற்படு 
கிறது. அப்பொழுது சூரியன்‌ மீண்டும்‌ வடக்கு 
'கோக்கித்‌ தள்ளிக்‌ காணப்படுவதால்‌, ஆரிய கிரணங்‌ 
கள்‌ சாய்ந்திருந்தபோதிலும்‌, குளிர்‌ காலத்தைவிட 
அப்போது அதிக வெப்பம்‌ கிடைக்கிறது. மறுபடி 
யும்‌ பூமி நகர்ந்து: செல்லச்‌ செல்லச்‌ சூரியனும்‌ 
வடக்காக நகர்ந்து வருவதாகத்‌ தோன்றும்‌. வெப்ப 
மும்‌ அதிகரித்துக்‌ கோடையும்‌ ஏற்படும்‌. இவ்வகை 
வரில்‌ பருவ காலங்கள்‌ மாறிமாறி ஏற்படுகின்‌ றன. 





61 
12. ஒளி 


ஒளி என்பது இயற்கைச்‌ சக்திகளுள்‌ ஒன்றா 
கும்‌. சூரியனின்‌ மூலம்‌ அது நமக்குக்‌ கிடைக்‌ 
கிறது. இரவு நேரங்களில்‌ சந்திரன்‌, நட்சத்திரங்‌ 
கள்‌ இவை ஒளியுடன்‌ பிரகாசிப்பதையும்‌ காண்‌ 
கிராம்‌. ஒளி இல்லாவிட்டால்‌ நமக்குப்‌ பொருள்‌ 
கள்‌ கண்ணுக்குப்‌ புலப்படுவதில்லை. ஒளி இல்லா 
விட்டால்‌ இருண்டிருக்கிறது என்கிறோம்‌. இதிலி 
ருந்து பொருள்கள்‌ ஈன்கு புலப்பட, ஒளி தேவை 
என்பது புலனாகிறது. எல்லாப்‌ பொருள்களின்‌ 
மீதும்‌ ஒளி விழும்போது, அவற்றிலிருந்து திருப்பி 
அனுப்பப்பட்டு நம்‌ கண்ணை ஒளிக்கிரணங்கள்‌ 
அடைவதால்தான்‌ நாம்‌ அவற்றை உணருகியரம்‌. 
இருண்ட இடத்திலுள்ள பொருள்கள்மீது ஒளிக்‌ 
கிரணங்கள்‌ விழுவதில்லை. அவற்றால்‌ ஒளிக்‌ 
கிரணங்களை அனுப்ப முடியாது, எனவே, ஈமக்‌ 
குப்‌ பொருள்கள்‌ தெரிவதில்லை. பகலில்‌ சூரிய 
ஒளியும்‌, இரவில்‌ செயற்கை ஒளி தரும்‌ சாதனங்‌ 
களும்‌ நமக்குச்‌ சுற்றுப்புறத்தை அறிய உதவுகின்‌ 
இன; ப 

ஒளியும்‌, வாழ்க்கையும்‌ : சூரியன்தான்‌ சக்தி 
களின்‌ பிறப்பிடம்‌ என முன்னொரு பாடத்தில்‌ 
அறிந்தோம்‌. சரிய ஒளியின்‌ உதவியால்தான்‌ 
தாவரங்கள்‌ தங்களுக்குத்‌ தேவையான ஸ்டார்ச்சுப்‌ 
பொருள்களைத்‌ தயாரித்துச்‌ சேமித்து வைத்துக்‌ 
கொள்ளுகின்‌ றன. இவவுணவுப்‌ பொருள்‌ தாவரத்‌ 
துக்கு மட்டுமல்லாமல்‌, மனிதருக்கும்‌, பிராணிகளுக்‌ 
கும்‌ பயன்படுகிறது. ரிய ஒளி இல்லாவிட்டால்‌; 

1157-6 


92 


தாவரங்கள்‌ ஸ்டார்ச்சு தயாரிக்க முடியாது. சூரிய 
ஒளி ஈம்‌ உடல்மீது படுவதால்‌ அது ௩ஈமது உடலில்‌ 
வைட்டமின்‌ 1) ஐ உண்டாக்குகின்றது. இதனால்‌ 
௩ம்‌ எலும்புகள்‌ நன்கு வளர்ச்சி பெறும்‌. 

சூரிய ஒளி சிறந்த பூச்சிக்கொல்லி( 0159471600) 
யாகும்‌. இக்காரணத்தினால்தான்‌ ஈம்‌ ஆடைகளை 
யும்‌, படுக்கைகளையும்‌ அடிக்கடி வெயிலில்‌ போட்டு 
எடுத்துவைக்க வேண்டும்‌. பூஞ்சக்காளான்‌ போன்‌ 
றவை இருட்டில்‌ இருக்கும்‌ பொருள்களில்‌ படர்ந்து 
விடுவதையும்‌, வீட்டில்‌ அப்பொருள்களை வெயி 
லில்‌ வைப்பதையும்‌ நீங்கள்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 
சூரிய ஒளி காளானை அழித்துவிடும்‌. 

வீடுகளில்‌ கூரிய ஒளி ஈன்கு புகும்‌ வகை திறந்த 
பெரிய சன்னல்களை அமைக்க வேண்டும்‌. ஒளி 
புகாத வீட்டில்‌ நோய்க்‌ கிருமிகள்‌ பெருகும்‌. இதனால்‌ 
தான்‌ “சூரிய ஒளி புகாத வீட்டில்‌ வைத்தியன்‌ 
புகுவான்‌” என்று சொல்கிறார்கள்‌. 


வினாக்கள்‌ 
1. பார்வைக்கு ஒளி எவ்விதம்‌ இன்றியமையாதது? 
2, ஒளியால்‌ வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ 
யாவை? 
8. ஓளி தரும்‌ பொருள்கள்‌ சில கூறு. 
... 4. சூரிய ஒளி பூச்சிக்‌ கொல்லியாக இருப்பதால்‌ என்ன 
நன்மை 2 


64 
109, ஒளி தரும்‌ சாதனங்கள்‌ 


ரமக்குக்‌ கிடைக்கும்‌ ஒளியில்‌ பெரும்பாகம்‌ 
சூரியனிடமிருந்தே வருகிறது. பகற்காலத்தில்‌ 
சூரிய ஒளி இருப்பதால்‌, நாம்‌ வேறு எந்த ஒளியை 
யும்‌ பொருட்படுத்துவது கிடையாது. இரவுக்‌ 
காலங்களில்‌ சந்திரனிடமிருந்து ஒளி கிடைக்‌ 
கிறது. ஆனால்‌ அது மிகவும்‌ குறைவான ஒளி 
யுள்ளது. அது நமக்குப்‌ போதுமானதாக இல்லை: 
மேலும்‌, மேகம்‌ மூடிக்கொண்டபோதும்‌, அமா 
வாசை நாட்களிலும்‌, ௩மக்கு அவ்வொளி கிடைக்‌ 
காது. ஆகவே, மனிதர்‌ வேறு வகையில்‌ ஒளியை 
உண்டாக்கிக்‌ கொள்ளும்‌ வழிகளைக்‌ சுண்டு பிடித்‌ 
துள்ளனர்‌. இவை செயற்கை ஒளிதரும்‌ சாதனங்‌ 
களாகும்‌, 

செயற்கை ஒளி தரும்‌ சாதனங்களில்‌ எண்‌ 
ணெய்‌ விளக்குகளும்‌, மெழுகுவர்த்திகளும்‌ மிகப்‌ 
பழமையானவை மண்ணெண்ணெய்‌ விளக்கு 
கள்‌ சிறிது ஒளி உள்ளவை. அவற்றை மேலும்‌ 
ஒளியுடையனவாகச்‌ செய்யக்‌ கண்ணாடிச்‌ சிமினி 
கள்‌ போருத்துவது வழக்கம்‌. 

நிலக்கரியிலிருந்து உண்டாக்கப்படும்‌ அசிட்‌ 
டூலீன்‌ வாயுவை (4,௦௦(/1806 285) எரித்து ஒளி உண்‌ 
டாக்கலாம்‌. இவ்‌ வாயுவை எரித்து ஒளி உண்டாக்‌ 
கும்‌ கார்பைடு விளக்குகள்‌ (0106 185) மிக்க 
ஒளி தருபவையாம்‌. 

- பெட்ரோமாக்ஸ்‌ என்று சொல்லப்படும்‌ மாண்‌ 
டில்‌ விளக்குகள்‌ மிகவும்‌ அதிகமான ஓளி தருவன 
வாகும்‌. இவற்றில்‌ மாண்டில்‌ (113106) என்ற துணி 


64 


போன்ற ஒரு பொருள்‌ உள்ளது. அதில்‌ ஸீலியம்‌, 
தோரியம்‌ என்ற உலோகப்பொருள்கள்‌ உள்ளன. 
விளக்கில்‌ ௬டாக்கப்பட்ட மண்ணெண்டெய்‌ 
ஆவி எரிகையில்‌, இவற்றின்‌ மேல்‌ படுகிறது. 
அம்மாண்டில்‌ வெண்‌்௬டர்‌ நிலையை அடைந்து; 
பிர காசிக்கிற து. 





படம்‌ 44; 


1, குத்து விளக்கு 2. பண்டென்ண்பொனம்‌ விளக்கு 
3. பெட்ரோமாக்ஸ்‌ விளக்கு 4. மின்‌ விளக்கு 


மின்சாரம்‌ கண்டு பிடிக்கப்பட்ட பிறகு டார்ச்சு 
(எள்‌) விளக்குகளை நாம்‌ உபயோகிக்கின் 6ம்‌. 
இவை உடன்‌ எடுத்துச்‌ செல்வதற்கு வசதியாகவும்‌, 
தேவையான போது ஒளியைக்‌ கொடுக்கக்‌ கூடி 
யன வாகவும்‌ இருக்கின்றன, மின்‌ விளக்குகள்‌ 
தாம்‌ அதிக அளவில்‌ தற்காலத்தில்‌ பயன்படுகின்‌ 
றன. கம்பி இழை விளக்குகளில்‌ உள்ள இழைகள்‌ 
டங்ஸ்டன்‌ (பாஜ) என்னும்‌ உலோகத்தா 
லானவை. இவற்றின்‌ மூலம்‌ மின்சாரம்‌ பாயும்‌ 
போது, அவை .ூடாக்கப்பட்டு, வெண்கடர்‌ 
நிலையடைந்து - ௩மக்கு ஒளிதருகின்றன. மேலும்‌, 
சில வாயுக்களைக்‌ குறைந்த அழுத்தத்தில்‌ 





86 
1&. ஒளிக்‌ கரணங்களும்‌, கிரகணங்களும்‌ 


ஒரு பொருளிலிருந்து வரும்‌ ஒளிக்‌ கிரணங்கள்‌ 
நம்‌ கண்ணை அடைவதால்தான்‌ காம்‌ பொருள்‌ 
களைப்‌ பார்க்க முடிகிறகு. ஒளி பரவும்பொழுது, 
ஒளி தரும்‌ சாதனத்திலிருந்து அதனைச்‌ சுற்றிப்‌ 
பல திசைகளிலும்‌ செல்கிறது. ஒளி ஊடுருவிச்‌ 
செல்லும்‌ பொருள்‌ ஊடகம்‌ (14601ப௱)) எனப்படும்‌ 
ஒரு ஊடகத்தினுள்‌ ஒளி செல்லும்போது அது 
கேர்க்கோட்டுப்‌ பாதையில்தான்‌ செல்லும்‌. இதனை 
ஒரு சோதனை மூலம்‌ நிரூபிக்கலாம்‌, 

பரிசோதனை : நிலைக்குத்தாய்‌ நிற்கக்கூடிய 
மூன்று அட்டைகளை எடுத்துக்கொள்‌. அவற்றின்‌ 
நடுவே ஒரே உயரத்தில்‌ ஒவ்வொன்‌ நிலும்‌ ஒருசிறிய 





77711/1/77777777777/77////1111///1//////7//1///44.1777771172741211711/4//47 


படம்‌ 45, ஒளிக்கிரணம்‌ நேர்க்கோட்டில்‌ பரவுதல்‌ 


துளைசெய்‌. 45ஆம்‌ படத்தில்‌ காட்டியதுபோல்‌ 
ஓர்‌ அட்டையை அதன்‌ துளை ஓர்‌ எரியும்‌ மெழுகு 
வர்த்தியின்‌ சுவாலைக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கும்படி 
வை, மற்ற இரு அட்டைகளையும்‌, அவற்றின்‌ 
துளைகளும்‌ முதலட்டையின்‌ துளையும்‌ ஒரே 
நேர்க்கோட்டில்‌ அமையுமாறு வை. இப்பொழுது 
மூன்றாம்‌ அட்டையின்‌ பின்புறமிருந்து அதன்‌ 
துளை வழியாய்ப்‌ பார்‌. மெழுகுவர்த்தியின்‌ ௬வாலை 


98 


தெரியும்‌. ஈடு அட்டையைப்‌ பக்கவாட்டில்‌ நகர்த்து. 
இப்பொழுது மூன்று துளைகளும்‌ ஒரே நேர்க்‌ 
கோட்டிலில்லை. இப்பொழுது சுவாலை கண்ணுக்‌ 
குத்‌ தெரியாத... இதிலிருந்து நீ அறிவது யாது £ 
சுவாலையிலிருந்து புறப்படும்‌ ஒளிக்கிரணங்கள்‌, 
துளைகள்‌ ஒரே நேர்க்கோட்டில்‌ இருந்தபோது, 
அவற்றின்‌ வழியே வந்தன. துளைகள்‌ சற்று 
விலகி நேர்க்கோட்டில்‌ அமையாதபோது ஒளி 
அவற்றின்‌ வழியாய்‌ வளைந்து வரவில்லை. ஆகவே 
ஒளிக்‌ கிரணங்கள்‌ நேர்க்கோடுகளில்‌ பரவு 
கின்‌ றன என்பது தெரிகிறது. மேலும்‌, ஒளி ஒரு 
வினாடிக்கு 9,00,000 கிலோ மீட்டர்‌ வேகத்தில்‌ 
செல்லும்‌. 

நிழல்‌ (5080௦) : இவ்விதம்‌ ஒளிக்கிரணங்கள்‌ 
"நேர்க்‌ கோடுகளில்‌ பரவுவதால்‌, அவற்றின்‌ நடுவே 
ஒளி ஊடுருவிச்‌ செல்லாத ஒரு பொருளைப்‌ பிடித்தால்‌ 
அப்பொருளின்‌ மேல்‌ படும்‌ கிரணங்கள்‌ மேற்‌ 
செல்ல வொட்டாமல்‌ தடுக்கப்படுகின்றன. மற்‌ 
றவை மேலே செல்லுகின்றன. அப்பொருளுக்கு 
அப்பால்‌ ஓர்‌ அட்டையைப்‌ பிடித்தால்‌ அட்டையில்‌ 
ஒளிக்‌ கிரணங்கள்‌ படும்‌ பாகம்‌ பிரகாசமாயும்‌, 
அதன்‌ நடுவே ஒளிக்கிரணங்கள்‌ தடுக்கப்பட்டுப்‌ 
பரவாத பாகம்‌ இருட்டாகவும்‌ தெரியும்‌. இவ 
விருண்ட பாகத்தை நாம்‌ நிழல்‌ என்கிறோம்‌. 


௧௬ நிழலும்‌, புறநிழலும்‌ (08 800 2ஈப௱மா&) 


பரிசோதனை : செங்குத்தாய்‌ நிற்குமாறு உள்ள 
ஓர்‌ அட்டையில்‌ ஒரு சிறு துளை செய்‌. அதை 
எரியும்‌ மெழுகுவர்த்தியின்‌ சுவாலைக்குப்‌ பக்கத்தில்‌ 


95 


நிறுத்திவை. அட்டைக்கு மற்றொருபுறத்தில்‌ ஓர்‌ 
உருண்டையான. பொருளைப்‌ பிடி, அதற்குச்‌ 
சற்றுத்‌ தள்ளி ஓர்‌ அகலமான அட்டையை வை. 
அட்டையில்‌ விழும்‌ நிழலைக்‌ கவனி. நிழல்‌ வட்டமா 
கவும்‌, எங்கும்‌ ஒரே அளவு இருண்டதாகவும்‌ 
தெரியும்‌. 


படம்‌ 646. சிறு துளையின்‌ 
வழியாய்‌ வரும்‌ ஒளியால்‌ 
ஏற்படும்‌ நிழல்‌--இது 
ஒரே ௧௬ நிழல்‌ 





சுவாலையின்‌ பக்கத்திலுள்ள அட்டையை எடு, 
இப்பொழுது ஏற்படும்‌ நிழலைப்‌ பார்‌. 


படம்‌ &7. மெழுகு 
வர்த்தியிலிருந்து வரும்‌ 

ஒளியால்‌ ஏற்படும்‌ 

நிழல்‌--கருநிழல்‌ 
புறநிழல்களைப்‌ பார்‌ 





நடுவில்‌ நன்கு இருண்ட, வட்டமான நிழல்‌ 
காணப்படும்‌, அதற்கடுத்தபடி அற்றிழலைச்‌ சுற்றி 
அவ்வளவு இருட்டில்லாத நிழல்‌ வளையம்‌ காணப்‌ 
படுகிறது. இது இருட்டும்‌, வெளிச்சமும்‌ கலந்து 
ஏற்படுகிறது. ஈடுவில்‌ முற்றும்‌ இருட்டாயுள்ள 
பாகம்‌ கருநிழல்‌ எனப்படும்‌. அதைச்‌ சுற்றியுள்ள 
வெளிச்சம்‌ கலந்த பகுதிக்குப்‌ புறநிழல்‌ என்று 
பெயர்‌. ்‌ 

ஒரு. புள்ளியிலிருந்து புறப்படும்‌ ஒளிக்‌ 
கிரணங்களின்‌ வழியில்‌ ஓர்‌ ஒளிபுகாப்‌ பொருளை 


609 


வைத்தால்‌ ஏற்படும்‌ நிழல்‌ முற்றும்‌ இரட்டாயிருக்‌ 
கும்‌. பரப்புள்ள துளையிலிருந்தோ, பொருளி 
லிருந்தோ புறப்படும்‌ . ஒளியின்‌ பாதையில்‌ ஓர்‌ 
ஒளி புகாப்‌ பொருளை வைத்தால்‌ ஏற்படும்‌ நிழல்‌, 
நடுப்பாகம்‌ முற்றும்‌ இருட்டாகவும்‌ (கருநிழல) 
அதைச்‌ சுற்றியுள்ள பாகம்‌ வெளிச்சம்‌ கலந்த 
நிழலாகவும்‌ (புறஙிழல்‌ ) இருக்கும்‌. 

மேற்‌ கூறிய வகையில்‌ நிழல்கள்‌ ஏற்படுவது 
தான்‌ கிரகணங்கள்‌ உண்டாவதற்கும்‌ காரணம்‌ : 


ஆகும்‌. 





படம்‌ 48. சூரிய கிரகணம்‌ 


சூரிய கிரகணம்‌ (5௦14 5௦1056): சந்திரன்‌ பூமி 
யைச்‌ சுற்றி வரும்போது, சில அமாவாசை நாட்‌ 
களில்‌ சூரியன்‌, சந்திரன்‌, பூமி இவை மூன்றும்‌ 
ஒரே நேர்க்கோட்டில்‌ அமையக்‌ கூடும்‌, அவ்வாறு 
கேரும்போ து, சந்திரனுடைய நிழல்‌ பூமியின்‌ மேல்‌ 
விழும்‌. கருகிழல்‌ விழும்‌ இடங்களிலிருந்து பார்ப்‌ 
பவர்களுக்குச்‌ ஐரிவன்‌ தென்படாது. இக்‌ நிகழ்ச்‌ 
சிக்குப்‌ பூரண சூரிய கிரகணம்‌ என்று பெயர்‌, புற 
நிழல்‌ விழும்‌ இடங்களிலிருந்து பார்ப்பவர்களுக்குச்‌ 


90 
தரியனுடைய வட்டத்தின்‌ ஒரு பகுதி தெரியும்‌. 
இதனை ஊனக்‌ கிரகணம்‌ என்பர்‌, 
சந்திர கிரகணம்‌ ((.பா3 1௦1056) பெளர்ணமி 
களில்‌ சந்திரனுக்கும்‌, கூரியனுக்குமிடையில்‌ பூமி 





படம்‌ 49. சந்திர கிரகணம்‌ 


இருக்கிறது, சில பெளர்ணமிகளில்‌ சந்திரன்‌, பூமி, 
சூரியன்‌ இவை மூன்றும்‌ ஒரே நேர்க்கோட்டில்‌ : 
அமையக்கூடும்‌. அவ்வாறு நேரும்பொழுது பூமி 
யின்‌ நிழல்‌ சந்திரன்‌ மேல்‌ விழும்‌. பூமியிலிருந்து 
சந்திரனைப்‌ பார்ப்பவர்களுக்கு அக்காலத்தில்‌ சந்‌ 
திரனுடைய உருவம்‌ தெரியாது. இதனைச்‌ சந்திர 
கிரகணம்‌ என்பர்‌, சந்திரனின்‌ உருவம்‌ முற்றும்‌ 
கருறிழலிலிருந்தால்‌ பூரண கிரகணம்‌ ஏற்படும்‌. 
அப்படியில்லாமல்‌ சிறிது கருநிழலிலும்‌, சிறிது புற 
நிழலிலும்‌ இருந்தால்‌ ஊனக்‌ கிரகணம்‌ ஏற்படும்‌. 


வினாக்கள்‌ 
1. ஒளி எவ்விதம்‌ பரவுகிறது? 
2. ஒளி நேர்க்கோட்டில்‌ பரவுகிறதென்பதை ஒரு 
பரிசோதனையால்‌ விளக்குக, . 
2, . நிழல்‌ ஏன்‌ ஏற்படுகிறது? : 





922. 


19. சமதள ஆடியில்‌ ஒளி பிரதிபலித்தல்‌ 


ஒளி ஓர்‌ ஊடகத்தின்‌. வழியாகச்‌ செல்லும்‌ 
போது நேர்க்கோட்டில்‌ செல்லும்‌ என்று அறிந்‌ 
தோம்‌. சாதாரணமாக ஒளி எல்லாப்‌ பொருள்களின்‌ 
மூலமும்‌ செல்லாது. சில பொருள்களின்‌ வழியாக 
ஒளி ஊடுருவிச்‌ செல்லும்‌, இவை ஒளிபுகும்‌ 
(1ரகா5ரகானம்‌) பொருள்கள்‌ எனப்படும்‌. கண்ணாடி, 
காற்று, நீர்‌, ஒளிபுகும்‌ பொருள்களுக்கு உ தாரணங்்‌ 
களாகும்‌. கல்‌, மரம்‌ போன்று பொருள்களின்‌ 
வழியாக ஒளி ஊடுருவிச்‌ செல்ல முடியாது. இவை. 
ஒளிபுகாப்‌ (ரெ200£) பொருள்கள்‌ எனப்படும்‌, 
ஒளி புகாப்‌ பொருள்களின்‌ மீது ஒளிக்‌ கிரணங்கள்‌ 
விழுந்தால்‌, அவை திருப்பி அனுப்பப்படும்‌. இர 
நிகழ்ச்சிக்கு ஒளி பிரதிபலித்தல்‌ (61160100௦4 (126) 


எனப்‌ பெயர்‌. 
ட. | 


(௨) (5) 


படம்‌ 50 
(௨) ஒழுங்கான பிரதிபலிப்பு (1) ஒழுங்கற்ற பிரதிபலிப்பு 
ஒளிபடும்‌ ஒளி புகாப்‌ பொருள்‌ கரடு முரடான 
தளமுடையதானால்‌, அதன்‌ மேல்‌ விழும்‌ ஒளி 
சிதறிப்‌ பல திசைகளிலும்‌ திரும்பிவிடும்‌. இது 
ஒழுங்கற்ற பிரதிபலித்தல்‌ ஆகும்‌. ஒளிபடும்‌ ஒளி 


9௦ 


புகாப்‌ பொருள்‌ வழ வழப்பான தளமுடையதானால்‌, 
அதன்‌ மேல்‌ படும்‌ ஒளியின்‌ பெரும்‌ பகுதியும்‌ ஒரு 
குறிப்பிட்ட திசையில்‌ திருப்பிஅனுப்பப்படும்‌. இது 
ஒழுங்கான பிரதிபலித்தல்‌ ஆகும்‌. முகம்‌ பார்க்கும்‌ 
கண்ணாடியில்‌ நீங்கள்‌ சூரிய ஒளியைப்‌ படச்‌ 
செய்து, அதனை வீட்டிற்குள்‌ திருப்பி விளையாடி. 
யிருப்பீர்கள்‌. கண்ணாடியின்‌ பரப்பு சமதளமாக 
இருந்தால்‌ அதற்குச்‌ சமதள ஆடி (11816 141௦) 
என்று பெயர்‌. சமதள ஆடியில்‌ விழும்‌ சூரியக்‌ 
கிரணங்கள்‌ முழுவதும்‌ ஒரு குறிப்பிட்ட திசையில்‌ 
திருப்பி அனுப்பப்படுகின்றன. பிரதிபலிக்கும்‌ 
போது ஒளிக்கிரணங்கள்‌ சில விதிகளுக்குட்பட்டே 
பிரதிபலிக்கின்றன. இவ்விதிகளைப்‌ பற்றி மேல்‌: 
வகுப்புகளில்‌ விவரமாகப்‌ படிப்பீர்கள்‌. 


சூரிய ஒளிக்கு எதிராக ஒரு சமதள ஆடியைப்‌: 
பிடி. ஆடியில்‌ வந்து விழும்‌ கிரணங்கள்‌ படு. 
கிரணங்கள்‌ (11௦/0 . ஐ) எனட்படும்‌. சூரிய 
கிரணங்கள்‌ ஆடியில்‌ பிரதிபலிக்கப்பட்டு. எதிரே 
யுள்ள சுவரில்‌ பிரகாசமான வெளிச்சம்‌ விழு. 
கிறது. ஆஆடியிலிருந்து ௬வருக்குச்‌ செல்லும்‌ 
கிரணங்களுக்குப்‌ பிரதிபலித்த கிரணங்கள்‌ (3611601604 
௩௨5) என்று பெயர்‌. 

சமதள ஆடியின்‌ முன்‌ ஒரு பொருளை வைத்‌ 
தால்‌, அதன்‌ பிம்பம்‌ ஆடிக்குள்‌ தெரியும்‌. சினிமாக்‌. 
காட்சிகளில்‌ பிம்பங்களைத்‌ திரையில்‌ விழும்படிச்‌ 
செய்வது போலச்‌ சமதள ஆடியில்‌ தோன்றும்‌ 
பிம்பங்களைத்‌ திரையில்‌ விழும்படிச்‌ செய்ய: 
முடியாது. . எனவே,  இப்பிம்பம்‌ மாய பிம்பம்‌. 
(//0பவ 1௱8ஐ6ஷ) என அழைக்கப்படுகிற து. 


94 


பொருள்‌ ஆடிக்கு முன்னால்‌ எவ்வளவு தொலை 
வில்‌ இருக்கிறதோ அதேதொலைவில்‌ அஆடிக்குப்‌ 
பின்னால்‌ பிம்பமும்‌ உண்டாகும்‌. பொருளையும்‌, 
பிம்பத்தையும்‌ சேர்க்கும்‌ நேர்க்கோடு ஆடியின்‌ 
தளத்திற்கு நிலைக்குத்தாக இருக்கும்‌. மேலும்‌, 
பொருளின்‌ அளவே பிம்பமும்‌ காணப்படும்‌. 


படம்‌ 57. 
சமதள ஆடியில்‌ 
இடவல மாற்றம்‌ 





ஆடிக்கு முன்‌ நின்று கொண்டு உன்‌ 
இடக்கையை உயர்த்து. ஆடிக்குள்‌ தெரியும்‌ 
பிம்பத்தில்‌ வலக்கை உயர்த்தப்படுவதுபோல்‌ 
தோன்றும்‌. உன்னுடைய இடப்புற உறுப்புகள்‌ 
வலப்புறத்திலும்‌, வலப்புற உறுப்புகள்‌ இடப்புறத்‌ 
திலும்‌ பிம்பத்தில்‌ அமைந்திருப்பதுபோல்‌ காணப்‌ 
படும்‌. இதையே பிம்பம்‌ இடவல மாற்றம்‌ (181818] 
1௩81810010) அடைந்திருக்கிற தெனக்‌ கூறுகி£ரறாம்‌. 

வினாக்கள்‌ 

7. ஒழுங்கான பிரதிபலித்தல்‌, ஒழுங்கற்ற பிரதிபலித்‌ 
கல்‌--இவற்றை விளக்குக. 

5, சமதள ஆடியில்‌ படும்‌ ஒஓளிக்கதிருக்கு ஏற்படும்‌ 
விளைவைக்‌ கூறுக. 

3. சமதள ஆடியில்‌ ஏற்படும்‌ பிம்பத்தின்‌ தன்மைகள்‌ 
யாவை 2 


தெரிந்துகொள்‌ 
. ஓளி புகும்‌ கண்ணாடியில்‌ ஒரு பக்கம்‌ ரசம்‌ ல்‌ ஆடிகள்‌ 
செய்யப்படுகின்‌ றன. 


2 
10. ஒளி விலகல்‌ 


ஒளிக்கிரணங்கள்‌ ஓர்‌ ஊடகத்தில்‌ செல்லும்‌ 
போது ஈநேர்க்கோட்டுப்‌ பாதையில்‌ செல்லும்‌ 
என்று அறிந்து கொண்டர்கள்‌. தண்ணீரும்‌, 
கண்ணாடியும்‌ ஒளிபுகும்‌ பொருள்கள்‌. காற்றி 
லிருந்து கண்ணாடிக்குள்ளோ, தண்ணீரிலோ 
புகும்‌ ஒளிக்கிரணம்‌ ஊடகம்‌ மாறிச்‌ செல்லுகிற து. 
இங்ஙனம்‌ ஓர்‌ ஊடகத்திலிருந து மற்றோர்‌ ஊடகத்‌ 
தினுள்‌ செல்லும்‌ கிரணத்திற்கு என்ன நிகழ்கிற து 
என ஆராய்வோம்‌. 
பரிசோதனை : 52ஆம்‌ படத்தில்‌ காட்டியபடி 
குறுகிய ஒளிக்கற்றை ஏற்படுமாறு விளக்கையும்‌ 
தடுப்பையும்‌ அம, 
ஒளிக்‌ கிரணங்கள்‌ ஒரு 
பலகையின்மேல்‌ பரப்‌ 
பப்பட்ட காகிதத்தின்‌ 
மேல்‌ பரவிச்‌ செல்லும்‌ 
படி. அமை. அதன்‌ 
படம்‌ 5.8. ஒளி விலகல்‌ குறுக்கே ஒரு கனச 
5-தடுப்பின்‌ துளை டல சசெவ்வகக்‌ கண்ணாடி. 
ஒளியின்‌ பாசை ப சனச்செல்‌ ஒன்றை வை, கண்‌ 
ணுடியினுள்‌ ஒளிக்‌ 
கிரணம்‌ திசைமாறி அமைவதைப்‌ பார்‌. கண்ணாடி 
யின்‌ ஓரத்தில்‌ படும்போது அதன்‌ திசை மாறு 
கிறது. 
ஒளிக்கிரணம்‌ ஓர்‌ ஊடகத்தை விட்டு அதனை 
விட அடர்வு குறைவாகவோ, மிக்கதாகவோ 
உள்ள வேறு ஊடகத்தில்‌ நுழையும்‌ போது, இரு 





96 


ஊடகங்களுக்கும்‌ இடையே உள்ள எல்லைப்‌ பரப்‌ 
பில்‌ திசை மாற்றம்‌ ஏற்படுகிறது. இதனை ஒளி 
விலகல்‌ (௩610800100 ௦4 |12௭%) என்கிறோம்‌. 


ஒளி விலகலால்‌ ஏற்படும்‌ சில தோற்றங்கள்‌ : 
பரிசோதனை: ஒரு வாயகன்ற ஆழமில்லாத 


தொட்டியில்‌ ஒரு நாணயத்தை வை. தெொட்டியின்‌ 
அருகிலிருந்து அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 





படம்‌ 53. ஓளி விலகல்‌ 





தொட்டியிலுள்ள 
நாணயம்‌ உயர்ந்து தண்ணீரில்‌ கோல்‌ 
காணப்படுதல்‌ வளைந்து தோன்றுதல்‌ 


நாணயம்‌ கண்ணுக்கு மறையும்வரை பின்னோக்‌ 
கிச்‌ செல்‌. பிறகு மற்றொருவரின்‌ உதவியால்‌ 
தொட்டியில்‌ நீரை ஊற்றச்‌ செய்‌. இப்போது நீ 
நிற்கும்‌ இடத்திலிருந்து தொட்டிக்குள்‌ காணயம்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
என்ன? நாணயத்திலிருந்து கிளம்பும்‌ ஒளிக்கிரணம்‌ 
காற்றில்‌ செல்லுகையில்‌ நேர்க்கோட்டில்‌ சென்று 
விடுகிறது. ஆகையால்‌ நாணயம்‌ உன்‌ கண்ணுக்‌ 
குப்புலப்படவில்லை. நீர்ஊற்றிய உடன்‌ நாணயத்தி 
லிருந்து வரும்‌ கிரணம்‌ தண்ணீரின்‌ வழியேவக்‌ து 
காற்றில்‌ வெளியேறும்‌ போது விலகல்‌ அடைந்து 
செல்வதால்‌ உன்‌ கண்ணை வந்து. அடைகிறது. 





99 


ரகர்த்து. - எவ்விடத்தில்‌ சூரியனின்‌ தெளிவான; 
பிரகாசமான பிம்பம்‌ ஒரு புள்ளிபோல்‌ ஏற்படுகிற 
தென்று பார்‌. அப்புள்ளியே குவியம்‌ (1௦08! 
௦௦06) எனப்படும்‌, இப்பொழுது லென்ஸிற்கும்‌, 
திரைக்கும்‌ உள்ள தூரத்தை அள. இது லென்ஸின்‌ 
குவியத்தூரம்‌ (1-௦: ஜாஸ்‌) எனப்படும்‌. 

வெகு தூரத்தில்‌ உள்ள பொருள்‌ களின்‌ பிம்பம்‌ 
குவியத்தில்‌ தான்‌ ஏற்படும்‌. 

பரிசோதனை 2: ஒரு குவிலென்ஸை வெளிச்சத்‌ 
தில்‌ தூரத்தில்‌ உள்ள ஒரு மரத்தை நோக்கிப்‌ பிடி, 
மறு புறத்தில்‌ ஒரு திரையை வைத்து முன்னும்‌ 
பின்னும்‌ நகர்த்தி, மரத்தின்‌ தெளிவான பிம்பம்‌ 
திரையில்‌ விழும்படி செய்து, திரையை அவ்விடத்‌ 
தில்வை. பிம்பம்‌ எத்தன்மையதா யிருக்கிறது ? (1) 
அது தலைகீழாயுள்ளது. (2) அது மரத்தைவிட மிக 
வும்‌ சிறியதாயுள்ள து. மரத்துக்கும்‌, லென்ஸுக்கும்‌ 
இடையேயுள்ள தூரம்‌ மிக அதிகமானதால்‌ பிம்பம்‌ 
உண்டான இடத்தைக்‌ குவியமாகக்‌ கொள்ளலாம்‌, 

மேற்கண்ட சோதனையிலிருந்து ஒரு குவி 
லென்ஸானது வெகு தூரத்திலுள்ள ஒரு பொரு 
ளின்‌ தலைகீழ்ப்‌ பிம்பத்தை அதன்‌ மறுபுறத்தில்‌ 
உண்டாக்கும்‌ எனத்‌ தெரிகிறது. இப்‌ பிம்பத்தை 
நாம்‌ ஒரு திரையில்‌ பிடிக்க முடியும்‌. எனவே, இப்‌ 
பிம்பம்‌ நிஜபிம்பம்‌ (281 1826) எனப்படும்‌. குவி 
லென்ஸில்‌ பொருள்‌ இருக்கும்‌ கூரம்‌ மாற மாற, 
பிம்பம்‌ உண்டாகும்‌ இடமும்‌ மாறிக்‌ கொண்டே 
யிருக்கும்‌. 

பரிசோதனை 3: ஒருசிறு பொருளைக்‌ குவிலென்‌ 
ஸின்‌ குவிய தூரத்துக்குள்‌ பிடி. லென்ஸின்‌ மறு 


100 


புறத்தில்‌ திரை ஒன்றை வைத்து ஈகர்த்திக்‌ 
கொண்டு வா. எங்குத்‌ திரையை: வைத்த 
போதிலும்‌ திரையில்‌ பிம்பம்‌ விழுவதில்லை. இப்‌ 





படம்‌ 57, உருப்பெருக்கும்‌ லென்ஸ்‌ 
7, இலை 4. இருபுறக்‌ குவிலென்ஸ்‌ 


3. உருப்பெருக்கப்பட்ட பிம்பம்‌ 


போது லென்ஸின்‌ வழியாகப்‌ பொருளைப்‌ பார்‌. 
அதன்‌ பிம்பம்‌ பெரிதாகக்‌ காணப்படும்‌. இப்பிம்‌ 
பத்தைத்‌ திரையில்‌ பிடிக்க முடியாது. எனவே 
தோன்றும்‌ பிம்பம்‌ மாய பிம்பம்‌, இது நேராக. 
இருக்கும்‌ அளவீல்‌ பொருளைவிடப்‌ பெரிதாகக்‌ 


காணப்படும்‌. 


இத்தத்துவத்தைப்‌ பயன்படுத்தி இருபுறக்‌ 
குவிலென்ஸ-களை உருப்பெருக்கு லென்ஸுகளாகப்‌ 
பயன்படுத்தலாம்‌. பொருளை லென்ஸின்‌ குவியத்‌ 
தூரத்திற்குள்‌ இருக்குமாறு வைத்து, மறுபுறத்தி 
லிருந்து பார்த்தால்‌ பொருளின்‌ பெரிய பிம்பம்‌. 
காணப்படும்‌. மிகச்‌ சிறியனவாயுள்ள எழுத்துக்‌ 
களைப்‌ படிப்பதற்கு உருப்பெருக்கு லென்ஸுகள்‌ 






காமிரா (வோ6ா8) : ந்ட௭ 
படம்‌ எடுக்கும்‌ த ரண்யாடுப்ல்‌ இஞ்லு 
லென்ஸ்‌ பயன்படுகிறது. குவியத்‌ ட்‌ த்திற்கு 









படம்‌ 58, காமிராவில்‌ பிம்பம்‌ ஏற்படுவது 


0-காமிரா %-துருத்தி 1-குவிலென்ஸ்‌ 
&1-பொருள்‌ 11-பிம்பம்‌ 


அப்பால்‌ உள்ள பொருள்களின்‌ பிம்பங்கள்‌ லென்‌ 
ஸின்‌ மறுபுறத்தில்‌ திரையில்‌ தலைகீழாக உண்டாக்‌ 
கப்படுகின்றன என்ற தத்துவத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ காமிராக்கள்‌ அமைக்கப்படுகின்‌ றன. 

ஓர்‌ இருண்ட பெட்டி போன்ற பாகத்தின்‌ ஒரு 
புறத்தில்‌ குவிலென்ஸ “ம்‌, மறுபுற த்தில்‌ திரை 
இருக்க வேண்டிய இடத்தில்‌ பிம்பம்‌ விழுவதற்கான 
பிலிமும்‌ (1*1௱) இருக்கும்‌, லென்ஸிற்குப்‌ பின்னால்‌, 
அல்லது முன்னால்‌, ஒளி புகுந்து செலல முடியாத 
படி ஒரு மூடி இருக்கும்‌. தேவையான பொழுது 
இம்‌ மூடியைத்திறக்து, லென்ஸ்‌ மூலம்‌ ஒளி புகுந்து 
செல்லும்படிச்‌ செய்ய முடியும்‌. மேலும்‌ லென்ஸை 


102 


முன்னும்‌, பின்னும்‌ நகர்த்தி லென்ஸிற்கும்‌, திரைக்‌ 
கும்‌ இடையிலுள்ள தூரத்தைச்‌ சிறிகளவு மாற்றி 
அமைத்துக்‌ கொள்ள வசதி இருக்கும்‌. 

புகைப்படம்‌ எடுப்பவர்கள்‌ பொருள்‌ இருக்கும்‌ 
தூரத்திற்குத்‌ தக்கவாறு லென்ஸாக்கும்‌, திரைக்‌ 
கும்‌ இடையிலுள்ள தூரத்தை அமைத்துக்‌ 
கொண்டு, காமிராவைப்‌ பொருளை நோக்கிப்‌ பிடிப்‌ 
பார்கள்‌. இப்போது லென்ஸ்‌ வழியே ஒளி செல்லு 
மாறு மூடியைத்‌ திறந்து மூடுவார்கள்‌. பொருளி 
லிருந்து ஒளிக்‌ கிரணங்கள்‌ லென்ஸ்‌ வழியே 
சென்று பிலிமில்‌ பிம்பத்தை உண்டாக்கும்‌. சில 
இரசாயன முறைகளால்‌ இப்பிலிமில்‌ விழுந்த 
பிம்பத்திலிருந்து போட்டோப்‌ பிரதிகள்‌ தயாரிக்கப்‌ 
படுகின்‌ றன. 

வினாக்கள்‌ 

1. ஒரு குவிலென்ஸைச்‌ சூரிய ஒளியில்‌ பிடித்தால்‌ 
சூரியனின்‌ பிம்பம்‌ எங்கு ஏற்படும்‌? அது எத்தகைய 
பிம்பம்‌ 2 

2.௨ ஒரு லென்ஸின்‌ குவியத்‌ தூரம்‌ என்னால்‌ என்ன 2 

2. குவிலென்ஸை உருப்பெருக்கு லென்ஸாக எவ்வாறு: 
பயன்படுத்தலாம்‌ ? 

4. நிஜபிம்பம்‌, மாயபிம்பம்‌--இவற்றிற்குள்ள வேறு 
பாடு யாது? 

5. காமிராவின்‌ தத்துவத்தை விளக்கு, 

6. காமிராவில்‌ எவ்வாறு படமெடுக்கிறார்கள்‌ 9 

்‌ செய்முறைப்‌ பயிற்சி 

குவிலென்ஸ்‌ ஒன்றையும்‌, திரை ஒன்றையும்‌ பயன்‌: 
படுத்திப்‌ பல்வேறு தூரங்களிலுள்ள பொருள்களின்‌ பிம்பங்‌ 
களை உண்டாக்கும்‌ சோதனையைச்‌ செய்து பார்‌. 

தெரிந்துகொள்‌ 

படவீழ்த்தி, மூக்குக்‌ கண்ணாடிகள்‌, பைஞாக்குலர்கள்‌, 
டெலிஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு அகியவற்றில்‌ குவி 
லென்ஸுகள்‌ பயன்படுகின்றன. ப 


103 
16. கண்‌ 


நமது ஐஜம்பொறிகளான மெய்‌, வாய்‌, கண்‌, 
மூக்கு, செவி இவைகளில்‌ மிகச்‌ சிறந்த உறுப்பு 
கண்‌ என்பர்‌. நாம்‌ ஐம்புலன்களின்‌ மூலமாகத்‌ 
தான்‌ அறிவு பெறுகிறோம்‌. நாம்‌ பெறும்‌ அறிவில்‌ 
8௦ சதவீதம்‌ கண்‌ மூலமாகத்தான்‌ பெறப்படுகிறது. 
இதன்‌ அமைப்பைப்‌ பற்றியும்‌, இதன்‌ உதவியால்‌ 
எவ்வாறு நாம்‌ பார்வைச்‌ சக்தியைப்‌ பெறுகிறோம்‌ 
என்பதைப்‌ பற்றியும்‌ இங்குக்‌ காண்போம்‌. 


பாடம்‌ 59. 
கண்ணின்‌ அமைப்பு 
. விழிவெண்படலம்‌ 
._ விழிவெளிப்படலம்‌ 
விழியடிக்கரும்படலம்‌ 
. விழித்திரை ப 
௨ மஞ்சள்‌ நிறப்புள்ளி 
._ பார்வை நரம்புகள்‌ 
. சிலியாத்‌ தசைகள்‌ 
கிருஷ்ண படலம்‌ 
._ பாவை 
0. முன்கண்‌ ரசம்‌ 


4 ம 3 00% ம65 





௦9 ஆம்‌ படத்தில்‌ கண்ணின்‌ வெட்டுத்‌ தோற்‌ 
றம்‌ காட்டப்பட்டுள்ள து. கண்‌ முழுவதும்‌ சேர்ந்‌ து 
ஒரு கோளவடிவமான அறையாகிறது. இக்‌ 
கோளத்தைச்‌ சுற்றிலும்‌ கடினமான ஒளிபுகா 
உறையொன்று உள்ளது. இது விழிவெளிப்‌ பட 
லம்‌ (5௦161௦16) எனப்படும்‌. இது முன்புறம்‌ சற்று 
வெளிவந்துள்ளது, இதனை விழிவெண்படலம்‌ 
(ஸோ) என்பர்‌. இதுதான்‌ கண்ணில்‌ வெளிப்‌ 
புறம்‌ வெண்மையாய்த்‌ தெரியும்‌ பகுதி. இதன்‌ 


104 


உட்புறத்தில்‌ தசைகளாலான விழியடிக்‌ கரும்‌ 
படலம்‌ (௦2/0) உள்ளது. இதன்‌ வெளியே 
தெரியும்‌ பகுதி கிருஷ்ண படலம்‌ (115) எனப்படும்‌. 
இதன்‌ நடுவில்‌ சிறு வட்டத்துளை உள்ளது. இதற்‌ 
குக்‌ கண்மணி அல்லது பரவை (7! ௦1416 8/6) 
என்று பெயர்‌. கண்மணிக்குப்‌ பின்புறம்‌, அதை 
ஒட்டினாற்போல்‌ தசையினாலான ஓர்‌ இருபுறக்‌ குவி 
லென்ஸ்‌ உள்ளது. இது விழிலென்ஸ்‌ (ட்‌/6 25) 
எனப்படும்‌. இந்த விழிலென்ஸ்‌ சில தசைகார்‌ 
களால்‌ மேலும்‌, கீழும்‌ இணைக்கப்பட்டுள்ள து. 
விழிலென்ஸ்‌ சிலியாத்‌ தசைகள்‌ (601//87௫7 ஈப5௦45) 
எனப்படும்‌ மற்றொரு வகை தசைகளின்‌ உதவியால்‌ 
பருமனாகவோ, தட்டையாகவோ செய்யப்படும்‌. 


விழிலென்ஸுக்கும்‌, விழிவெண்‌ படலத்துக்‌ 
கும்‌ இடையில்‌ முன்கண்ரசம்‌ (&,0ப6௦ப£ |1மா௦யா) 
என்னும்‌ திரவம்‌ உள்ளது. விழிலென்ஸாக்குப்‌ 
பின்புறம்‌, பின்கண்ரசம்‌ (1/17௨௦0£ 11௦) என்‌ 
னும்‌ திரவம்‌ உள்ளது. இவ்விரு திரவங்களின்‌ 
வழியாய்‌ ஒளி ஊடுருவிச்‌ செல்லும்‌. லென்ஸின்‌ 
வழியாகப்‌ பொருளிலிருந்து வரும்‌ கிரணங்கள்‌ 
லென்ஸின்‌ மறுபுறத்தில்‌, விழிக்கோளத்‌ 
தின்‌ பின்புறத்தில்‌ ஓரிடத்தில்‌ பிம்பத்தை உண்‌ 
டாக்கும்‌. பிம்பம்‌ உண்டாகும்‌ இடம்‌ விழித்திரை 
(௨11௨) எனப்படும்‌. பிம்பம்‌ விழித்திரையிலேயே 
விழுமாறு கண்ணின்‌ லென்ஸ்‌ தட்டையாகவோ, 
பருமனாகவோ தன்னை அமைத்துக்‌ கொள்ளும்‌. 
கண்ணின்‌ விழித்திரையிலிருந்து செல்லும்‌ பல 
நரம்புகள்‌ மூளையோடு தொடர்பு கொண்டிருக்கும்‌. 
இவை பார்வை நரம்புகள்‌ (0116142125) எனப்படும்‌. 


105 


சாதாரண குவிலென்ஸ்‌ மாதிரிதான்‌ விழிலென்‌ 
ஸும்‌ வேலை செய்கிறது. காமிராவில்‌ திரையில்‌ 
தலைகீழான சிறு நிஜபிம்பம்‌ விழுகிறது. அங்‌ 
ஙனமே கண்விழித்திரையிலும்‌ சிறிய, தலைகீழான 
நிஜபிம்பம்‌ விழுகிறது. இத்தலைகீழ்ப்‌ பிம்பத்தின்‌ 
உணர்ச்சி, பார்வை நரம்பின்‌ மூலம்‌ மூளைக்கு எட்டு 
கிறது. இவ்வுணர்ச்சியைக்‌ கொண்டு பொருளின்‌ 
நேரான உருவத்தை மூளை அறிந்து கொள்கிறது. 


தக அமைதல்‌: குவிலென்ஸால்‌ ஏற்படும்‌ 
பிம்பத்தின்‌ தூரம்‌ பொருளின்‌ தூரத்தைப்‌ பொருத்‌ 
ததல்லவா? அதாவது, பல தூரங்களிலுள்ள 
பொருள்களைப்‌ பார்க்க வேண்டுமானால்‌, லென்ஸுாக்‌ 
கும்‌ விழித்திரைக்கும்‌ உள்ள தூரம்‌ அவைகளுக்கு 
ஏற்றபடி மாறவேண்டுமல்லவா ? கண்ணில்‌ விழித்‌ 
திரைக்கும்‌ லென்ஸாக்கும்‌ இடையிலுள்ள 
தூரத்தை மாற்ற முடியாது, எனவே, பிம்பம்‌ 
விழித்திரையிலேயே விழுவதற்கு ஏற்ப விழி. 
லென்ஸ்‌ பருத்தோ, தட்டையாகவோ, சிலியாத்‌ 
தசைகளின்‌ உதவியால்‌ மாற்றப்படுகிறது. இதற்‌ 
குக்‌ கண்ணின்‌ தக அமைதல்‌ சக்தி (8 ௦14 
4௦௦௦௦௯4100) என்று பெயர்‌. தக அமைதலின்‌ 
உதவியால்‌ நாம்‌ அருகிலுள்ள பொருள்களையும்‌, 
தூரத்திலுள்ள பொருள்களையும்‌ தெளிவாகப்‌ 
பார்க்க இயலுகிறது. 

மேலும்‌, பொருளிலிருந்து வரும்‌ ஒளி மிகப்‌ 
பிரகாசமாகவோ, குறைவாகவோ இருக்கலாம்‌. 
விழிலென்ஸின்மேல்‌ தகுந்த அளவில்‌ வெளிச்சம்‌ 
விழுந்தால்தான்‌ விழித்திரையில்‌ சரியான பிம்பம்‌ 
ஏற்பட முடியும்‌, எனவே, பிரகாசமான ஒளிவரும்‌ 





கணக்காக 


102 


பக்கமும்‌ பரவுகின்றன. தடையில்லாமல்‌ இருந்‌ 
தால்‌ அவை பரவிக்‌ கொண்டே செல்லும்‌. நடுவில்‌ 


சா 


்‌ // ] 
படம்‌ 62, ஒலி அலைகளாகப்‌ பரவுதல்‌ 


1. 
ர சரிக 
ல 

% ர 

்‌ 
| 


சுவர்‌, பாறை போன்ற தடை இருந்தால்‌ ஒலி அலை 
கள்‌ அத்தடையில்‌ மோதிப்‌ பிரதிபலிக்கின்‌ றன. 

ஒலி அலைகள்‌ காதில்‌ படுவதால்‌ ஒலி உணர்ச்சி 
ஏற்படுகிறது. ஒவ்வோர்‌ ஒலி உணர்ச்சியும்‌ 
காதில சுமார்‌ :1 வினாடி நேரம்‌ தங்கி இருந்து 
பிறகு மறையும்‌. அதற்குள்‌ மற்றோர்‌ ஒலி உணர்ச்சி 
ஏற்பட்டால்‌, அது முன்‌ உணர்ச்சியின்‌ தொடர்ச்சி 
யாகத்‌ தெரியுமே அல்லாது, தனிப்பட்ட உணர்ச்சி 
யாகத்‌ தெரியாது. :1 வினாடிக்குப்‌ பிறகு ஒலி 
உணர்ச்சி ஏற்பட்டால்‌, அது தனிப்பட்ட உணர்ச்சி 
யாகத்‌ தெரியும்‌. 








ர்‌ 
. 
்‌ ப்‌ டக்‌ ங்‌ 1 ப 


ஒலி அலைகள்‌ சில சமயங்களில்‌ சுவர்‌, பாறை 
இவற்றில்‌ மோதிப்‌ பிரதிபலித்து வந்து, மறுபடி 
யும்‌ காதலே படலாம்‌. முதலில்‌ ஒலி அலை 
களால்‌ ஏற்கனவே காதில்‌ ஓர்‌ ஒலி உணர்ச்சி ஏற்‌ 
பட்டுள்ளது. பிரதிபலித்துத்‌ திரும்பவரும்‌ அலை 
களும்‌ காதில்பட்டு, ஒலி உணர்ச்சியை உண்டாக்‌ 
கும்‌. இவ்விரணடும்‌ காதில்படும்‌ கால இடைவெளி 








118 
20. காந்தம்‌ 


காந்தம்‌ (1132) என்பது ஒருவகைச்‌ சக்தி. 
இச்சக்தீயைப்‌ பற்றியும்‌, அதன்‌ குணங்களைப்‌ 
பற்றியும்‌ இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்னரே 
சீனா, இந்தியா, எகிப்து முதலிய நாட்டினர்‌ நன்கு 
அறிந்திருந்தார்கள்‌. . இயற்கையில்‌ இச்சக்தி 
ஆசியா மைனர்‌ நாட்டில்‌ கிடைக்கும்‌ ஒருவிதக்‌ கல்‌ 
லில்‌ இருப்பது வெகு நாட்களுக்கு முன்னரே ஆறி 
யப்பட்டது. தற்காலத்தில்‌ செயற்கை முறைகளி 
லும்‌ இச்‌ சக்தியைப்‌ பெறமுடியும்‌. 

பரிசோதனை 1: காந்தத்திற்கு இரும்பு, 
கோபால்ட்டு, நிக்கல்‌ ஆகிய பொருள்களைக்‌ கவ 
ரும்‌ சக்தி உண்டு. ஒரு கண்ணாடித்‌ தட்டின்‌ மேல்‌ 
சிறிதளவு இரும்புத்‌ தூளைப்‌ போட்டு, ப்‌ 
காந்தக்கல்‌, அல்லது 
ஒரு காந்தச்‌ சட்டத்‌ 
தைக்‌ கொண்டு வு 
தால்‌, இரும்புத்‌ தூள்‌ 
காந்தத்தின்‌ இரு 
முனைகளிலும்‌ அதி 
கம்‌ ஒட்டிக்‌ கொள்‌ படம்‌ 66. காந்தக்‌ கல்லின்‌ 
வதைக்‌ காணலாம்‌. முனைகளில்‌ இரும்புத்தூள்‌ 
ஆகையால்‌ இரும்‌ ஒட்டிக்கொள்ளுதல்‌ 
பைக்‌ கவரும்‌ ஆற்றல்‌ காந்தத்தின்‌ முனைகளில்‌ 
தான்‌ அதிகம்‌ என்று தெரிகிறது. : இவ்விரு முனை 
களும்‌ காந்தத்தின்‌ துருவங்கள்‌ (1௦/6) எனப்படும்‌: 
.. பரிதசேசேோதனை 2: காந்தத்தை மையத்தில்‌ 
கட்டித்‌ தடையில்லாமல்‌ அசைசயுமாறு, 

1 [த]. 





115 


காந்த ஊசியின்‌ வட துருவம்‌ விலகிச்‌ சென்று, 
தென்துருவ முனை, நீ பிடித்திருக்கும்‌ காந்தத்‌ 
துருவத்தினிடம்‌ வரும்‌. இதிலிருந்து ஒரே மாதிரி 
யான துருவங்கள்‌ ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்‌ 
றன என்றும்‌, எதிரிடையான துருவங்கள்‌ ஒன்றை 
யொன்று கவர்கின்றன என அறியலாம்‌, 





படம்‌ 69. ஓரின முனைகள்‌ ஒன்றை ஒன்று விரட்டுதல்‌ 


எனவே, காந்தத்திற்குக்‌ கீழ்க்‌ கண்ட மூன்று 
பண்புகள்‌ உண்டு எனத்தெரிகிறது. 1, : அதற்கு 
இரும்பு, கோபால்ட்டு, நிக்கல்‌ ஆகிய உலோகங்‌ 
களைக்‌ கவரும்‌ சக்தி உண்டு. 9. தன்வயமாகத்‌ 
தொங்க விடப்பட்ட காந்தச்‌ சட்டம்‌ அல்லது 
காந்த ஊசி எப்பொழுதும்‌ தென்‌ வடலாகவே 
நிற்கும்‌. 8. ஒன்றுபட்ட துருவங்கள்‌ ஒன்றை 
விட்டு மற்றது விலகும்‌; எதிரிடையான துருவங்‌ 
கள்‌ ஒன்றையொன்று கவரும்‌. 


இனி, செயற்கை முறையில்‌ காந்தங்களை எவ்‌ 
வாறு தயாரிக்கலாம்‌ எனப்‌ பார்ப்போம்‌. செயற்‌ 
கையில்‌ காந்தங்கள்‌ செய்யத்‌ தேய்ப்பு முறையும்‌, 
மின்சார முறையும்‌ கையாளப்படுகின்‌ றன. தேய்ப்பு 
முறை இருவகைப்படும்‌. அவை 1, ஒற்றைத்‌ 


116 


தேய்ப்பு முறை (1184௦0 ௦7 51126 1௦பள்‌) 2. -இரட்‌ 
டைத்‌ தேய்ப்பு முறை (1164௦0 ௦4 ௦0416 [௦ய0்‌) 
என்பனவாம்‌. தேய்ப்பு முறைகளில்‌ காந்தங்கள்‌ 
தயாரிக்க எஃகுச்‌ சட்டங்களையே பயன்படுத்‌ துவர்‌. 


ஒற்றைத்‌ தேயப்புமுறை: ஓர்‌ எஃகுச்‌ சட்டத்தை 
மேசையின்‌ ர வைத்து, அதன்‌ மனையை இறு 
- கப்‌ பிடித்துக்‌ கொள்‌. 
எஃகுச்சட்டத்தின்‌ மேல்‌, 
ஒரு முனையிலிருந்து மறு 
முனை வரை காரந்தச்‌ 
சட்டத்தின்‌ ஒரு துரு 
வத்தை இழுத்துக்‌ 
கொண்டு வா. பிறகு 
காந்தச்‌ சட்டத்தைத்‌ 
தூக்கி ஆரம்பித்த இடத்தில்‌ வைத்து, மறுபடியும்‌ 
முன்போல்‌ இழு. இவ்விதம்‌ பலதடவைகள்‌ செய்‌ 
தால்‌, எஃகு நிலைக்காந்தமாகி விடும்‌ 





பிட ட த வ்‌) 
பாடம்‌. 29. 
காந்தம்‌ தயாரித்தல்‌ 
ஒற்றைத்‌ தேய்ப்பு முறை 


இரட்டைத்‌ தேய்ப்பு முறை: இம்‌ முறையில்‌ இரு 
காந்தச்‌ சட்டங்களைப்‌ பயன்‌ படுத்துகிறோம்‌. இரு 





படம்‌ 71. காந்தம்‌ தயாரித்தல்‌ 
இரட்டைத்‌ தேய்ப்பு முறை 


காந்தச்‌- சட்டங்களையும்‌, ஒன்றின்‌ வடதுருவமும்‌, 
மற்றொன்றின்‌ தென்‌ துருவமும்‌, எஃகுத்‌ துண்டின்‌ 





118 


21. காந்த ஊசியும்‌; 
மாலுமிதிசையறி கருவியும்‌ 


காந்த ஊசி (1482௱6(16 1166016): காந்த ஊசி 
என்பது இருமுனைகளும்‌ கூராய்‌ உள்ள ஓரு சிறு 
எஃகுத்‌ தகடு, இதன்‌ நடுவில்‌ ஒரு துவாரம்‌ செய்‌ 
யப்பட்டு, அத்துவாரம்‌ ஒரு சிறிய கூம்பு போன்ற 
பகுதியால்‌ மூடப்பட்டுள்ளது. ஒரு பீடத்திலுள்ள 
ஒரு தாங்கியில்‌ ஒரு கூரான 
ஊசி சொருகப்பட்டு, அதன்‌ 
நுனியில்‌ காந்த ஊசியின்‌ 
மையப்பாகத்தைப்‌ பதியு 
மாறு வைத்தால்‌, காந்த 
ஊசி கிடை நிலையில்‌ எளி. 
தாகச்‌ சுழலும்‌, காந்த ஊசி 
யின்‌. முனைகள்‌. வடக்கு 
தெற்கு சோக்கியே இருக்‌ 


கும்‌. வடதுருவத்தைக்‌ குறிக்க நிறம்‌ ன்‌ யிருப்‌ 
பார்கள்‌. 





காந்த ஊசி சில பரிசோதனைகளுக்குப்‌ பெரி 
தும்‌ பயன்படுகிறது. காந்த ஊசி, கப்பலில்‌ 
திசையறிவதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ மாலுமிக்‌ 
கம்பசு என்னும்‌ திசையறி கருவியிலும்‌ பயன்‌ 
படுகிறது. 


மாலுமி திசையறி கருவி (118765 ௦855) : 
இதில்‌ வட்டமான மெடஷ்லிய தகடு ஒன்றுள்ள து. 
இதன்மீது நான்கு முக்கிய திசைகளும்‌, அவற்றின்‌ 
நடுவேயுள்ள இடைத்‌ திசைகளும்‌ குறிக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ இத்தகட்டின்‌ அடியில்‌ ஒரு சிறு காந்தம்‌ 


119 


இணைக்கப்பட்டிருக்கும்‌,  இத்தகடு ஒரு கூரிய 
முனையுள்ள முளை ஒன்றால்‌ . தாங்கப்படுகிறது. 
அம்முளே ஒரு கிண்ணக்கின்‌ நடுவே அமைக்கப்‌ 
பட்டுள்ள து. 

"இது கப்பலில்‌ உபயோகப்படுவதால்‌, இது 
கப்பல்‌ அசைந்தாலும்‌ கிடை நிலையில்‌ இருக்க 
வேண்டும்‌. அதற்காக இக்கிண்ணம்‌ இரண்டு 
வளையங்களோடு ஒன்றுக்‌ கொன்று செங்குத்தான 
அச்சுக்களில்‌ இணைக்கப்பட்டுள்ள து. இம்மாதிரி 





்‌! நிச்‌ 
7 
ர 


படம்‌ 73. மாலுமி திசையறி கருவி 










அமைப்பினால்‌ கப்பல்‌ எப்படி. ஆடினாலும்‌, அதற்‌ 
- கேற்றவாறு இக்கருவியும்‌ திரும்பித்‌ தகடு கீடை 
நிலையிலேயே அமையும்படிச்‌ செய்யும்‌. இவவித 
்‌ அமைப்புக்கு கிம்பல்‌ அமைப்பு (வ 14௦10) 
என்று பெயர்‌ 

கிண்ணத்தின்‌ விளிம்பில்‌ ஒரு குறி செய்யப்‌ 
பட்டிருக்கும்‌. இக்குறி, கப்பலின்‌ நீள வாட்டத்தில்‌ 
முன்புறம்‌; பின்புறம்‌ இவற்றைச்‌ சேர்க்கும்‌ 


120 


கோட்டைக்‌ குறிக்கும்‌. கப்பல்‌ வடக்கே சென்றால்‌ 
இக்குறிக்கு நேராக வடக்கு என்ற குறிநிற்கும்‌. 
வேறு திசையில்‌ சென்றால்‌, அக்குறிக்கு எதிராக 
எத்திசை வந்து நிற்கிறதோ அத்திசையில்‌ கப்பல்‌ 
செல்கிறது என அறிந்து கொள்ளலாம்‌. 

நடுக்கடலில்‌, இக்கருவியின்‌ உதவியால்‌ மாலு 
மிகள்‌ திசையை அறிந்து கொள்வதால்‌, கலங்கள்‌ 
திசைமாறிச்‌ செல்லும்‌ சமயங்களில்‌ அவர்கள்‌ 
அவற்றை நேரான திசையில்‌ செலுத்த முடிகிறது. 

வினாக்கள்‌ ்‌ 

7. காந்த ஊசியின்‌ அமைப்பை விவரி, 

2. காந்த ஊசியின்‌ தன்மை என்ன? அதன்‌ உபயோகங் 
கள்‌ யாவை 2 ப 

2. மாலுமி திசையறி கருவி எதற்குப்‌ பயன்படு 
கின்றது £ 

4, மாலுமி தசையறி கருவியின்‌ அமைப்பை விவரி, 

5. மாலுமி திசையறி கருவியின்‌ உதவியால்‌ எங்ஙனம்‌ 
கப்பல்‌ போகும்‌ தசையை அறியலாம்‌? 

செய்முறைப்‌ பயிற்சி 
மாலுமி திசையறி கருவியை நீயே தயார்‌ செய்‌. 


22. மின்சாரம்‌ 


மின்சாரம்‌ தற்காலத்தில்‌ மனிதர்க்குப்‌ பெரி 
தும்‌ பயன்படும்‌ சக்திகளுள்‌ ஒன்றாகும்‌. மின்சாரத்‌ 
தைப்‌ பற்றி மிகுந்த அளவு, கடந்த இருநூறு 
ஆண்டுகளில்தான்‌ கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும்‌ 
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே, இச்சக்தி 
யைப்‌ பற்றி மக்கள்‌ சிறிதளவு ஆறிந்தருக்தார்கள்‌. 
அம்பா்ப்‌ பிசின்‌ என்னும்‌ பொருள்‌ இலேசான 


122 


கண்ணாடிக்‌ கோலும்‌, பட்டுத்‌ துணியும்‌ நன்கு 
உலாந்து இருக்கவேண்டும்‌; அவற்றில்‌ ஈரப்பசை 
இருத்தல்‌ கூடாது. 

இத போல்‌ ஓர்‌ அரக்குத்‌ துண்டைக்‌ கம்பளி 
யில தேய்த்‌ துக்‌ காகிதத்‌ துண்டுகளிடம்‌ கொண்டு 
சென்றாலும்‌, காகிதக்‌ துண்டுகள்‌ கவரப்படுவதைப்‌ 
பார்க்கலாம்‌. 

பரிசோதனை 2: 74ஆம்‌ படத்தில்‌ காட்டியது 
போல்‌ ஒரு நூலில்‌ ஒரு கெட்டிப்‌ பந்தைத்‌ தொங்க 
விடு, அதனருகில்‌ பட்டுத்‌ துணியில்‌ நன்கு தேய்க்‌ 
கப்பட்ட கண்ணாடிக்‌ கோலையோ, கம்பளியில்‌ ': 
தேய்க்கப்பட்ட அரக்குக்‌ கோலையோ கொண்டுவா, 
நெட்டிப்பந்து தன்‌ நிலையிலிருந்து விலகிக்‌ கோலி 
னால்‌ கவரப்படுவதைக்‌ கவனி, 

மேற்கண்ட சோதனைகளில்‌ கண்ணாடிக்‌ 
கோலும்‌, அரக்குத்‌ துண்டும்‌ புதியதாக ஒரு சக்தி 
யைப்பெறுகின்றன. இப்பொருள்களில்‌ காணப்‌ 
படும்‌ இப்புதிய சக்தியே மின்சாரம்‌ ஆகும்‌. 


பரிசோதனை 3: ஒரு கண்ணாடிக்‌ கோலைப்‌ பட்‌ 
டத்‌ துணியில்‌ அழுந்தத்‌ தேய்‌. படம்‌ /5இல்‌ காட்‌ 
டி யபடி , அதைப்‌ பட்டு நூலில்‌ கட்டித்‌ தொங்க 
விடப்பட்ட ஓர்‌ இரட்டைக்‌ கொக்கியில்‌ கிடைமட்ட 
மாகத்‌ தொங்க விடு, இன்னொரு கண்ணாடிக்‌ 
கோலை, அதே போல்‌ பட்டுத்‌ துணியில்‌ ஈன்கு 
தேய்த்து, தொங்கவிடப்பட்ட கண்ணாடிக்‌ 
கோலுக்கு அருகே தன ப அது விலகிச்‌ 
செலவதைப்‌ பார்‌. 

இப்போது கம்பளியில்‌ நன்கு தேய்க்கப்பட்ட 
ஓர்‌ அரக்குக்‌ கோலைத்‌ தொங்கவிடப்பட்டிருக்கும்‌ 


124 


யுள்ள கண்ணாடிக்‌ கோலால்‌ கவரப்படும்‌ பொருள்‌ 
களில்‌ ஏற்பட்டுள்ள துமான மின்சாரம்‌ எதிர்த்‌ 
தன்மை (146221/6) கொண்ட தென்றும்‌ கூறப்‌ 
படும்‌. ஆகவே, ஒரே வகைமின்னேற்றங்கள்‌ (16011௦ 
265) விலகுகின்றன என்றும்‌, எதிரான மின்னேற 
றங்கள்‌ ஒன்றையொன்று கவருகின்றன என்றும்‌ 
அ யலாம்‌. 

இவவகையில்‌ மின்சாரம்‌ பொருள்களில்‌ ஏற 
பட்டுத்‌ தங்கினால்‌, அவ்வகை மின்சாரம்‌ நிலை மின்‌ 
சாரம்‌ (508016 818010) எனப்படும்‌. உராய்வின்‌ 
மூலம்கிடைக்கும்‌ மின்‌ சாரம்‌ நிலை மின்‌ சாரமே ஆ கும்‌. 


நிலை மின்சாரம்‌ சில நிலைகளில்‌ மின்‌ பொறி 
உண்டாக்கும்‌. சில சமயம்‌ மின்‌ அதிர்ச்சியையும்‌ 
கொடுக்கும்‌. ஆனாலும்‌.அதனால்‌ அன்றாட வாழ்க்‌ 
கையில்‌ அதிகப்‌ பயன்‌ கிடையாது. . மின்சாரம்‌, 
ஙிலை மின்சாரமாக இல்லாமல்‌, ஓடு மின்சாரமாக 
(போட பிற) உள்ளநிலையில்‌ பெரிதும்‌ 
பயன்படக்கூடிய சக்தியாகிறது. ஓடு மின்சாரம்‌ 
முதலில்‌ உண்டாக்கப்பட்ட விதத்தை இங்கு 
நாம்‌ ஆராய்வோம்‌. 


பரிசோதனை 4: ஒரு கண்ணாடிப்‌ பாத்திரத்தில்‌ 
நீர்த்த கந்தக அமிலத்தை எடுத்துக்கொள்‌. துத்த 
காகத்தகடு ஒன்றையும்‌, தாமிரத்‌ தகடு ஒன்றை 
யும்‌, அமிலத்தினுள்‌ பாதி அளவு அமிழ்த்தி, மேற்‌ 
புறம்‌ அவற்றை ஒரு மெல்லிய தாமிரக்‌ கம்பி 
யால்‌ இணை, இப்போது இக்‌ கம்பியின்‌ அருகே 
ஒரு காந்த ஊசியைக்‌ கொணிர்ந்தால்‌, காந்த ஊசி 
அசையும்‌. இதிலிருந்து அத்தாமிரக்‌ கம்பிக்கு ஒரு 
புதிய சக்தி கிடைத்திருப்பது விளங்குகிற 


ண தயா 


127 
28. பிராணிகளின்‌ அனுசரணம்‌ 


உலகின்‌ வெவ்வேறு இடங்களில்‌ வெவ்வேறு 
விதமான தட்பவெப்பநிலை உள்ளது என்பது நாம்‌ 
அறிந்ததே. ஆங்காங்கு வசிக்கும்‌ உயிரினங்கள்‌ 
ஆங்காங்குள்ள தட்பவெப்ப நிலைக்கேற்பத்‌ தனி 
யான சில அமைப்புக்களைப்‌ பெற்றுள்ளன. அவை 


 எதிரிகளிடமிருந் து தங்களைக்‌ காத்துக்‌ கொள்ள 


வேண்டும்‌. பிராணிகள்‌ இரையைத்‌ தேடவும்‌, தட்ப 
வெப்ப நமிலைக்கேற்பப்‌ பாதுகாப்பைப்‌ பெறவும்‌, 
விரோதிகளிடமிருந்து தங்களைக்‌ காத்‌ துக்கொள்ள 
வும்‌ பெற்றுள்ள அமைப்பே பிராணிகளின்‌ 
அனுசரணம்‌ (&0822100) எனப்படும்‌. 


சூழ்நிலைக்கேற்ற அனுசரணம்‌ : பாலைவனங்‌ 
களில்‌ மணல்‌ மிகுதியாக உள்ள து. அப்பிரதேசங் 


களில்‌ வாழும்‌ ஒட்டகம்‌ மணலில்‌ பதியாத பாதங் 


களை உடையது. நீரில்‌ வாழும்‌ மீன்‌ முதலியன 
நீரில்‌ சுவாசிப்பதற்கேற்பச்‌ செவுள்களையும்‌, நீந்திச்‌ 
செல்வதற்கு ஏற்பப்‌ படகுபோன்ற உடலமைப்‌ 
பையும்‌ பெற்றுள்ளன. 


சீதோஷ்ணத்திற்கேற்ற அனுசரணம்‌: பாலூட்டி 
களின்‌ உடல்‌ வெப்பநிலை, சூழ்நிலை எவ்வாறு மாறி 
லலைம்‌, சீரான நிலையிலிருக்கும்‌, அதற்கேற்ப 
அவருறின்‌ தோலில்‌ உரோமம்‌ வளர்ந்து மூடியிருக்‌ 
கும்‌. துருவப்‌ பிரதேசத்திலுள்ள கரடி, நரி முதலி 
யன அங்குச்‌ சூழ்ந்துள்ள பனிபோன்று வெண்‌ 
மையான உடல்‌ நிறத்தையும்‌, அடர்ந்த உரோமங்்‌ 
களையும்‌ பெற்றிருக்கும்‌. கடலில்‌ வாழும்‌ பாலூட்டி 
யான திமிங்கிலத்தின்‌ கொழுப்பு அடித்தோலில்‌ 


128 


தடித்த படலமாகப்‌ பரவி, உடல்‌ வெப்பத்தைப்‌ 
பாதுகாக்க உதவும்‌, பறவைகளின்‌ உடலில்‌ மென்‌ 
மையான இறகுகள்‌ அடர்க்து வளர்ந்திருக்கும்‌, 


இவ்வாறு சூழ்‌ 
மிலைக்கேற்பவும்‌, 
சீதோஷ்ண . நிக்‌ 
கேற்பவும்‌, விரோதி 
களிடமிருந்து காத்‌ 
துக்‌ கொள்ளவும்‌, 

. இரை தேடவும்‌ பிரா 
அ ரிகள்‌ பெற்றுள்ள 
படம்‌ 78, ்‌ அனுசரண அமைப்பு 

துருவக்‌ கரடி களை ஆறு வகைகளா 

கப்‌ பிரிக்கலாம்‌. அவையாவன ₹ 7 தற்காப்பு நிறம்‌ 
2. தாக்கு நிறம்‌ 3. எச்சரிக்கை நிறம்‌ 4, அனுகரணம்‌ 
௦. நச்சு உறுப்புக்கள்‌ 6. விசேஷ மேற்போரவைகள்‌. 


தற்காப்பு நிறம்‌(11060(1/6 601௦0211௦1 :சூழ்கிலை 
யிலுள்ள பொருளின்‌ நிறமும்‌, அச்சூழ்நிலையில்‌ 
வாழும்‌ பிராணியின்‌ நிறமும்‌ ஒன்றாக இருந்தால்‌ 
விரோதிகள்‌ அப்பிராணிகளை த்‌ கண்டு கொள்ள 
இயலாது. வெட்டுக்‌ கிளி பச்சைநி றத்தைப்‌ பெற்‌ 
இருப்பதால்‌ புல்‌ தரைகளில்‌ அ து இரப்பதைப்‌ பற 
வைகள்‌ கண்டுகொள்ள முடியா து. இலைப்‌ பூச்சி, 
இலையின்‌ அமைப்பையும்‌, நி த்தையும்‌ பெற்றுள்‌ 
ளது. குச்சிப்பூச்சி உலர்ந்த குச்சியைப்போல்‌ 
இருப்பதால்‌, அது மரக்கிளைகளின்‌ மீது அமர்ந்‌ 
திருக்கையில்‌ பகைவர்கள்‌ கண்களுக்குப்‌ புலப்படு 
வதில்லை. மரப்பல்லி மரப்பட்டையி* ஙி றத்தைப்‌ 
பெற்றுள்ள து. புள்ளிமானின்‌ தோலில்‌ பல 






190 


காணப்படுவதால்‌, அது இருப்பதை மாண்‌, மாடு 
போன்ற பிராணிகள்‌ அறிய இயலாது. அவை 
அருகே வரும்‌ சமயத்தில்‌ அவற்றைப்‌ புலி தனது 
இரையாக்கிக்‌ கொள்கிறது. பச்சைப்‌ பாம்பு, 
தொழு வெட்டுக்கிளி போன்றவையும்‌ இம்மாதிரி 
யான அனுசரணத்தைப்‌ பெற்றவையே. 





படம்‌ 81, புலி:புதரின்முன்‌ நிற்பது 


எச்சரிக்கை நிறம்‌ (1//காஈராஈச 610௨10) : சில 
பிராணிகள்‌ தங்கள்‌ ௩ச்சுத்‌ தன்மையை அவற்றின்‌ 
உடல்‌ நிறத்தாலும்‌, பளபளப்பான அமைப்பாலும்‌ 
நன்றாக உணர்த்தக்‌ கூடியவை. 


நல்ல பாம்பும்‌ அத்தகையதே. அது படமெடுத்‌ 
துச்‌ சீறுகையில்‌ எவரும்‌ எச்சரிக்கையாக இருக்‌ 
கிறார்கள்‌. சில குளவிகளும்‌ தங்கள்‌ நிறத்தால்‌ பிற 


19௦6. 
வெற்றிடம்‌ ஏற்பட்டு வீடுகின்றது. அதை 
- அடைத்துக்கொள்ள வெளிக்காறறுப்‌ பல திசை 
களிலிருந்து அக்குவளையைத்‌ தாக்கி, அதன்‌ 
பக்கங்களை அழுத்தி விடுகிறது. இச்சோதனையி 
லிருந்து காற்றுக்கு எல்லாத்‌ திசைகளிலும்‌ அழுத்‌ 
தும்‌ சக்தி உண்டு என்று ஈமக்குத்‌ தெரிகிறது. 


காற்றுக்கு மிக அதிகமான அழுத்தும்‌ சக்தி 
உண்டென்பதை ஆட்டோ வான கெரிக்‌ (0௦ ௦ 
பேவா!6) என்ற விஞ்ஞானி மாக்டிபர்க்‌ (148206- 
டபா2) நகரில்‌ 1054 ஆம்‌ ஆண்டு ஜெர்மன்‌ பேரரசர்‌ 
முன்னிலையில்‌ நிரூபித்துக்‌ காட்டினார்‌. 


ஒன்றுடன்‌ ஒன்று சரியாகப்‌ பொருந்தக்கூடிய 
இரு பெரிய அரைக்கோளங்களை அவர்‌ எடுத்துக்‌ 





படம்‌ 87, மாக்டிபர்க்‌ அரைக்‌ கோளங்கள்‌ 


கொண்டார்‌. இவ்விரண்டு அரைக்‌ கோளங்களை 
ஒன்றாகப்‌ பொருத்தி, அக்கோளத்திற்குள்‌ உள்ள 
காற்றை ஒரு காற்றுப்‌ பம்ப்பைக்கொண்டு அகற்‌ 





199 


தண்ணீர்‌ சிலிண்டருக்குள்‌ ஏறுவதைக்‌ கவனி. 
இப்பொழுது பீச்சாங்குழலை வெளியிலெடுத்தாலும்‌ 
தண்ணீர்‌ வெளியில்‌ கொட்டுவதில்லை. குழலின்‌ 
வாய்ப்‌ பாகம்‌ மிகவும்‌ குறுகியிருப்பதால்‌ காற்று 
தண்ணீரைத்‌ தாங்குகிறது. 
இப்போது பிஸ்டனைக்‌ கீழ்நோக்கி அழுத்தினால்‌ 

தண்ணீர்‌ வேகமாகப்‌ பீச்சப்படுகிறது. இதற்குக்‌ 
காரணம்‌ வாய்ப்புறம்‌ குறுகலாயிருப்ப துவேயாம்‌. 
இதனால்தான்‌ இதற்குப்‌ பீச்சாங்குழல்‌ என்று 
பெயர்‌. காதில்‌ தண்ணீர்‌ அடிக்கவும்‌, ஊசிபோட 
வும்‌, பீச்சாங்குழல்களை மருத்‌ துவர்கள்‌ உபயோகிக்‌. 
கிறார்கள்‌. சாக்கடைகளிலும்‌, மரங்களிலும்‌ பூச்சி 
கொல்லும்‌ மருந்துகளைத்‌ 
தெளிக்கப்‌ பெரும்‌ பீச்சாங்‌ 
குழல்கள்‌ உபயோகப்படுகின்‌ 
றன. 

மை நிரப்பி (6 ரசா)? 
நீங்கள்‌ பேனாக்களுக்கு மை 
போட்டுக்கொள்ள உதவும்‌ 
இக்கருவிகூடக்‌ காற்றின்‌ 
அழுத்தத்தினால்தான்‌ வேலை படம்‌ 89. மை நிரப்பி 
செய்வதாகும்‌. இது ஒரு முனை 1. காற்றை வெளிப்‌ 
குறுகி நீண்டுள்ள கண்ணாடிக்‌ படுத்துதல்‌ 2. மை நிரப்‌ 
குழாய்‌, மற்றொரு முனையில்‌ பயை வெளியே எடுத்‌ 
ஓர்‌ இரப்பர்க்‌ குல்லாய்‌ உள்‌ 2. அ தவப் ரப 

ப பட்டத . அமுக்கி மையை 

ளது. இரப்பாக்‌ குலலாயைக வெளியே விடுதல்‌ 
கைவிரல்களால்‌ அமுக்கினால்‌, 
குழாயின்‌ உட்புறம்‌ உள்ள காற்று வெளித்தள்ளப்‌ 
படுகிறது. இப்பொழுது குழாயின்‌ வாயை மைப்‌ 





147 


புறத்தில்‌ எதிரெதிராய்‌ இரண்டிடங்களில்‌ பள்‌ 
ளங்கள்‌ உள்ளன. இதன்‌ மூடியிலும்‌ இதேபோல்‌ 
இரண்டு பள்ளங்கள்‌ உள்ளன. ஒரு பள்ளத்தை. 
யொட்டி மூக்குபோன்ற பாகம்‌ அமைந்துள்ள து. 
சீசாவிலுள்ள்‌ மூடியைப்‌ போட்டு, கழுத்தி 
லுள்ள பள்ளங்களும்‌, மூடியிலுள்ள பள்ளங்‌ 
களும்‌ சேர்ந்திருக்குமாறு செய்தால்‌ இருபுறமும்‌ 
இரு குழாய்கள்போல்‌ அமையும்‌, சீசாவைச்‌ 
சாய்த்துப்‌ பிடித்தால்‌, அதனுள்ளிருக்கும்‌ மருந்து 
சொட்டு சொட்டாய்‌ வெளி 
வரும்‌, காற்று ஒரு குழாய்‌ 
வழியாக உள்ளே நுழை 
கிறது. உட்‌ சென்ற காற்று 
மருந்தை அழுத்தி மற்றொரு 
குழாய்‌ வழியே வெளிப்படுத்‌ து 
கிறது. வெளிவரும்‌ மருந்து 
மூக்கின்‌ வழியே சொட்டுச்‌ 
சொட்டாக வெளிப்படும்‌. மூடி 
யைத்‌ திருப்பிப்‌ பள்ளங்கள்‌ 
சேர்ந்திராதவாறு அமைத்து 
விட்டால்‌, மருந்து சொட்டு 
வது நின்றுவிடும்‌. 





தானே மை நிரப்பிக்கொள் 
ளும்‌ பேன: இவ்வகைகப்‌ 
பேனாக்களில்‌ பாரலில்‌ (8௨ா£6|) ட வட்‌ 
ஒரு புறம்‌ கூடிய இரப்பர்க்‌ 
குழாய்‌ உள்ளது. இரப்பாக்‌ 7, உலோகக்‌ தகடு 
குழாயின்‌ திறந்தமுனை பேனா 9, நெம்பு கோல்‌ 
வின்‌ பீடரேரரடு (6606) 8. இரப்பா்க்‌ குழாய்‌ 





143 


26. மேலேற்றும்‌ பம்ப்பு 


காற்றின்‌ அழுத்தத்தைப்‌ பயன்படுத்தி நாம்‌ 
உபயோகப்படுத்தும்‌ சாதனங்களில்‌, மேலேற்றும்‌ 
பம்ப்பும்‌ (11 யாற) ஒன்றாகும்‌. இதை விசைப்‌ 
பம்ப்பு (௦௦6 யாற) என்றும்‌ கூறுவதுண்டு. 
அதிக உயரத்திற்குத்‌ தண்ணீரை அனுப்ப, இந்தப்‌ 
பம்ப்பு உபயோகப்படுகிறது. இந்தப்‌ பம்ப்பில்‌ ஓர்‌ 
அகன்ற சிலிண்டர்‌ வடிவக்‌ குழாயும்‌, அதன்‌ கீழ்த்‌ 
தளத்தின்‌ மையத்துடன்‌ பொருத்தப்பட்ட சற்றுக்‌ 
குறுகிய நீண்ட சிலிண்டர்‌ வடிவமுடைய ஓர்‌ 
உறிஞ்சு குழாயும்‌ உண்டு, பெரிய குழாயும்‌, 
உறிஞ்சு குழாயும்‌ கற வல மேல்நோக்கித்‌ 
இறக்கக்‌ கூடிய 
வால்வு ஒன்று இருக்‌ 
கிறது. 
அகன்ற குழாயில்‌ 
மேலும்‌, கீழும்‌ நகரக்‌ 
கூடிய பிஸ்டன்‌ 
ஒன்று இருக்கிறது. 
அகன்ற குழாயின்‌ 
அடிப்பாகத்தோடு 
பக்கக்‌ குழாய்‌ ஒன்‌ 
றும்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ளது, பக்கக்‌ 
குழாயின்‌ ஆரம்பத்‌ 
தில்‌ வெளிப்புறம்‌ 
மட்டுமே திறக்கக்‌ 
கூடிய வால்வு ஒன்று 





படம்‌ 92. மேலேற்றும்‌ பம்ப்பு 
பூ *ஊஎாவால்வுகள்‌ 


144 


இருக்கிறது. அக்குழாயின்‌ நடுவே காற்றறை 
ஒன்றுபொருத்தப்‌ பட்டுள்ள து. பம்ப்பின்‌ உறிஞ்சு 
குழாயை ஒரு தொட்டியில்‌ உள்ள நீரில்‌ வைத்துப்‌ 
பிஸ்டனை மேலே தூக்கினால்‌, பக்கக்‌ குழாயிலுள்ள 
வால்வு மூடிக்கொள்ளும்‌. அகன் ற குழாயில்‌ வால்வு 
திறந்துகொள்ளும்‌, உறிஞ்சு குழாயில்‌ உள்ள 
காற்று, அகன்ற சிலிண்டருக்குவரும்‌. பிஸ்டனை 
இப்போது கீழ்நோக்கித்‌ தள்ளினால்‌ பக்கக்‌ குழா 
யில்‌ வால்வு திறந்துகொள்ளும்‌. அகன்ற குழா 
யில்‌ வால்வு மூடிக்கொள்ளும்‌. மேலும்‌ அகன்ற 
குழாயில்‌ உட்புகுந்த காற்று பக்கக்‌ குழாய்‌ 
வழியே வெளியேறிவிடும்‌. இங்ஙனம்‌ பல 
முறை பிஸ்டனை மேலும்‌, கீழும்‌ அசைப்பதால்‌, 
உறிஞ்சு குழாயில்‌ காற்று நீக்கப்படவே, தண்ணீர்‌ 
உறிஞ்சு குழாயில்‌ மேலேறி, வால்வைத்‌ திறந்து 
கொண்டு, அகன்ற குழாய்க்குவரும்‌. அங்கிருந்து, 
அது பிஸ்டனின்‌ கீழ்‌ நோக்கிய அசைவின்போது 
பக்கக்‌ குழாய்க்குள்‌ தள்ளப்படுகிற து. காற்றறையி 
லுள்ள காற்றின்‌ அழுத்தும்‌ சக்தியின்‌ உதவியால்‌ 
போக்குக்‌ குழாய்‌ வழியாகத்‌ தண்ணீர்‌ அதிக 
விசையுடன்‌ வெளியேறுகிறது. இக்‌ கருவியின்‌ 
உதவியால்‌ மிக அதிக உயரமான இடங்களுக்கும்‌ 
நீரை அனுப்ப முடியும்‌. 


வினாக்கள்‌ 


1 மேலேற்றும்‌ பம்ப்பின்‌ படம்‌ வரைந்து, அது வேலை 
செய்யும்‌ விதத்தை விவரி. 
2.  மேலேற்றும்‌ பம்ப்பில்‌ காற்றை ட்ட பயன்‌ பாது? 


146 


வைத்து மறு முனையில்‌ வாயை வைத்து உறிஞ்சு. 

குழாயில்‌ உள்ள காற்று நீக்கப்படுவதால்‌, இரப்பர்க்‌ 
. குழாயில்நீர்‌ நிரம்பும்‌. இப்போ து வாயில்‌ வைத்திருக்‌ 
கும்‌ முனையை இறுகப்‌ பிடித்து, காலியான பாத்‌ 
திரத்தின்‌ வாயருகில்‌ பிடித்து, கையைத்‌ தளர்த்து. 
நீர்‌ மேசை மேல்‌ உள்ள பாத்திரத்திலிருந்து முழு 
வதும்‌ கீழே உள்ள பாத்திரத்திற்குத்‌ தொடர்ச்சி 
யாக வந்து வடிந்து விடும்‌. 


திறந்த புயத்தின்‌ முனையிலுள்ள காற்றின்‌ 
அழுத்தத்தை விட அப்புயத்தின்மறுமுனையிலுள்ள 
காற்றின்‌ அழுத்தம்‌ அதிகமாக இருப்பதால்‌, திரவம்‌ 
நீளமான புயத்தின்‌ வழியாகக்‌ காலிப்‌ பாத்திரத்தை 
வந்தடைகிறது. மேல்‌ பாத்திரத்தின்‌ திரவ மட்டத்‌ 
திலிருந்து திறந்த புயத்தின்‌ முனை எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு தாழ்வாக இருக்கிறதோ, அவ்வளவுக்‌ 
கவ்வளவு திரவம்‌ சீக்கிரமாக வெளிப்படும்‌. 


வடிகுழாய்‌ சரியாக வேலை செய்யத்‌ திரவம்‌ 
வடிக்கப்பட வேண்டிய காலிப்‌ பாத்திரம்‌ தாழ்ந்த 
மட்டத்திலும்‌, திரவம்‌ உள்ள பாத்திரம்‌ உயர்ந்த 
மட்டத்திலும்‌ வைக்கப்பட வேண்டும்‌. வடிகுழா 
யாகப்‌ பயன்படும்‌ குழாய்‌ முழுவதும்‌ திரவத்தால்‌ 
நிரப்பப்பட வேண்டும்‌. திரவம்‌ வெளிவரும்‌ முனை 
மற்ற முனையைவிட தாழ்ந்து இருக்கவேண்டும்‌. 


வடி. குழாயின்‌ உபயோகங்கள்‌ : (1) மேலே 
உள்ள ஒரு பாத்திரத்திலிருக்கும்‌ திரவத்தை 
- அதைச்‌ சாய்க்காமல்‌ கீழே உள்ள வேறொரு பாத்‌ 
திரத்திற்கு மாற்றிவிடலாம்‌. (2) ஒன்றோடொன்று 





146 


ஏழாம்‌ பாகம்‌ 


இயற்கைப்‌ பொருள்களைப்‌ 
பயன்படுத்தல்‌ 


29. சில உலோகங்களும்‌, 
அவற்றின்‌ உபயோகங்களும்‌ 


நாகரிகத்தின்‌ முன்னேற்றத்திற்கு உலோகங்‌ 
களின்‌ உபயோகம்‌ ஓர்‌ அறிகுறியாகும்‌. நவீன 
காலத்தில்‌ பலவிதமான உலோகங்கள்‌ பல வகை 
களில்‌ மனிதனுக்குப்‌ பயன்படுகின்‌ றன. உலோகங்‌ 
கள்‌ எளிதீல்‌ உடையா; விரைவில்‌ அழியா? 
வெப்பத்தையும்‌, மின்சாரத்தையும்‌ எளிதில்‌ கடத்‌ 
தும்‌, அவற்றை எளிதில்‌ சுத்தம்‌ செய்யலாம்‌; 
வேண்டியபடி கம்பியாகவோ, மெல்லிய தக 
டாகவோ செய்‌ துகொள்ளலாம்‌. ஆகையால்‌, நமக்‌ 
குத்‌ தேவையான பாத்திரங்கள்‌, நாணயங்கள்‌, 
கருவிகள்‌, பிற சாதனங்கள்‌ செய்ய உலோகங்கள்‌ 
பெரிதும்‌ பயன்படுகின்றன. நமக்குப்‌ பழக்கத்தில்‌ 
உள்ள சில உலோகங்களைப்‌ பற்றியும்‌, அவற்றின்‌ 
உபயோகங்களைப்‌ பற்றியும்‌ இப்பாடத்கில்‌ பார்ப்‌ 
போம்‌. 


வெள்ளி (81/60) : இது வெண்ணிறமான ஓர்‌ 
உலோகம்‌. இதைத்‌ தகடாக அடிக்கலாம்‌; கம்பி 
யாகவும்‌ இழுக்கலாம்‌. இது துருப்பிடிக்காது. 
இதில்‌ களிம்பு எறாது. ஆகையால்‌ இதைப்‌ பாத்‌ 
திரங்கள்‌ செய்ய உபயோகிக்கிறார்கள்‌. வெள்ளி 
பளபளப்புள்ளது. இதைத்‌ தேய்த்தால்‌ மெருகு 


140 


ஏறும்‌. எல்லா உலோகங்களையும்விட இது சிறந்த 
மின்கட த்தியும்‌, வெப்பக்‌ கடத்தியும்‌ ஆகும்‌. இது 
தங்கத்தைவிடக்‌ கடினமானது; ஆனால்‌ தாமிரத்‌ 
தைவிட மிருதுவானது. எனவே, பாத்திரங்கள்‌, 
நாணயங்கள்‌ செய்யும்போது வெள்ளியோடு 
சிறிது தாமிரத்தைச்‌ சேர்த்துக்கொள்‌ கிறார்கள்‌. 
வெள்ளியிலிருந்து வெள்ளி நகைட்டிரேட்டு (512 
110௪6) என்னும்‌ இரசாயனப்‌ பொருள்‌ செய்யப்‌ 
படுகிறது. இது கண்‌ கோய்க்கு ஒரு மருந்தாக 
அமைவதோடு, போட்டோத்‌ தொழிலிலும்‌ பயன்‌ 
படுகிறது. ஒளி புகும்‌ கண்ணாடியில்‌ வெள்ளி 
பூசி, முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடிகள்‌. செய்யப்படு 
கின்றன. மின்சாரத்தின்‌ உதவியால்‌ மட்டமான 
உலோகங்கள்‌ மீது வெள்ளி முலாம்‌ பூசலாம்‌. நகை 
கள்‌ செய்வதற்கும்‌, சரிகைகள்‌ செய்வதற்கும்‌ 
வெள்ளி பயன்படுகிறது. வெள்ளி இந்தியாவில்‌ 
அனந்தப்பூர்‌ அருகிலும்‌, கோலாரிலும்‌ கிடைக்‌ 
கிறது. இந்தியாதான்‌ உலகிலேயே மிக அதிக 
மாக வெள்ளியை உபயோகிக்கும்‌ காடு. 

- வெள்ளீயம்‌ (111): இது தகரம்‌ என்றும்‌ வழங்‌ 
கப்படும்‌. இது குறைவான வெப்ப நிலையிலேயே 
உருகக்கூடியது. புளி, உப்புஇவற்றால்‌ இது பாதிக்‌ 
கப்‌ படாது. அதனால்‌ வெள்ளீயப்‌ பாத்திரங்களைச்‌ 
சமையலுக்கும்‌, புளிப்பான திரவங்களாகிய (மோர்‌ 
முதலியன வைப்பதற்கும்‌ பயன்படுத்துகின்‌ றனர்‌, 
தாமிரம்‌, பித்தளை இவற்றால்‌ செய்யப்பட்ட பாத்தி 
ரங்கள்மீது வெள்ளீயத்தைப்‌ பூசிப்‌ பயன்படுத்‌ து 
வது வழக்கமாயுள்ளது. தகரம்‌ என்று சாதாரண 
மாய்‌ வழங்கும்‌ பொருள்கள்‌, வெள்ளீயம்‌ பூசின 


1௦0 


இரும்புத்‌ தகடுகளால்‌ செய்தவையே. ஈயப்பற்று 
வைக்க வெள்ளீயம்தான்‌ பயன்படுகிறது. வெண் 
கலம்‌, மணி வெண்கலம்‌, பீரங்கி வெண்கலம்‌, 
உருகு கம்பிகள்‌ ஆகிய உலோகக்‌ கலவைகளில 
வெள்ளீயம்‌ பயன்படுகிறது. இந்தியாவில்‌ பீஹாரி 
லும்‌, ஒரிஸ்ஸாவிலும்‌ ஒரு சிறிதளவு வெள்ளீயம்‌ 
கிடைக்கின்ற து. 

தாமிரம்‌ (மற6£) : இது சிவப்பு நிறமான ஓர்‌ 
உலோகம்‌. செம்பு என்ற பெயரும்‌ இதற்கு உண்டு. 
இதைத்‌ தகடாக அடிக்கலாம்‌; கம்பியாகவும்‌ நீட்ட 
லாம்‌. இது வெப்பத்சையும்‌, மின்சாரத்தையும்‌ 
எளிதில்‌ கடத்தும்‌. ஆகையால்‌ இது கொதிகலம்‌ 
வெந்நீர்‌ த்தவலை, நீராவி இயந்திரத்தின்‌ குழாய்கள்‌ 
முதலியன செய்யப்‌ பயன்படுகிறது. மின்சாரம்‌ 
செல்லுவதற்கான கம்பிகளும்‌ தாமிரத்தால்‌ செய்‌ 
யப்படுகின்‌ றன. 

தாமிரத்தினல்‌ நாணயங்களும்‌ செய்யப்படு 
கின்றன. தாமிரத்தோடு துத்தநாகத்தைக்‌ கலக்து 
பித்தளையும்‌, வெள்ளீயத்தைக்‌ கலந்து வெண்கல 
மும்‌ செய்யப்படுகின்‌ றன. சுத்தம்‌ செய்யப்பட்ட 
தாமிரப்‌ பாத்திரத்தில்‌ வைக்கப்பட்ட தண்ணீர்‌ 
உடல நலனுக்கு உகந்தது. இந்தியாவில்‌ சோட்டா 
நாகபுரியில்‌ தாமிரம்‌ கிடைக்கின்‌ றது. 

அலுமினியம்‌ (யார்ரா): இது மிகவும்‌ இலே 
சான, வெண்மை நிறமான உலோகம்‌. இது வெப்‌ 
பத்தை எளிதில்‌ ஏற்கும்‌. ஆகவே, இதைப்‌ பாத்‌ 
திரங்கள்‌ செய்ய உபயோகிக்கின்றனர்‌. இது விலை 
மலிவானது. அலுமினியப்‌ பாத்திரங்கள்‌ ஏழைக்‌ 
குடும்பங்களில்‌ ஏராளமாகக்‌ கையாளப்படுகின்‌ 


151 


றன. இது இலேசாகவும்‌, உறுதியாகவும்‌ இருப்ப 
தால்‌, ஆகாய விமானத்தின்‌ பாகங்களும்‌, சைக 
கிள்‌, மோட்டார்‌ இவைகளின்பாகங்களும்‌ இதனால்‌ 
செய்யப்படுகின்றன. அலுமினியத்‌ தூளுடன்‌ 
எண்ணெய்‌ கலந்து. அலுமினிய வர்ணப்‌ பூச்சு 
தயாரிக்கிறார்கள்‌. இரும்பின்மேல்‌ இவவர்ணப்‌ 
பூச்சைப்‌ பூசுவதால்‌, இரும்பு துருப்பிடிக்காமல்‌ 
பா துகாக்கப்படுகிற து. அலுமினியத்‌ தூள்‌ வெண்‌ 
மையான ௬டரோடு எரியும்‌: எனவே, இது 
வாணங்கள்‌ செய்யவும்‌, மத்தாப்புகள்‌ செய்யவும்‌ 
பயன்படுகிறது. இந்தியாவில்‌ மத்தியப்‌ பிரதேசம்‌, 
பீஹார்‌, இராஜஸ்தானம்‌, கேரளம்‌ ஆகிய இராச 
சியங்களிலும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ பழனி மலை, சேர்வ 
ராயன்‌ மலை போன்ற இடங்களிலும்‌ இதன்‌ தாது 
மிகுதியாகக்‌ கிடைக்கிறது. 


துத்தநாகம்‌ (210௦): இது வெண்மை கலந்த நீல 
நிறமுடைய உலோகம்‌. இதைக்‌ கம்பியாக நீட்ட 
லாம்‌; தகடாகவும்‌ அடிக்கலாம்‌. மின்சாரத்தையும்‌, 
வெப்பத்தையும்‌ இது நன்கு கடத்தும்‌. இரும்பைத்‌ 
துருப்பிடிக்காமல்‌ இருக்கச்‌ செய்ய, அதன்மீது இவ்‌ 
உலோகத்தை மேல்‌ பூச்சாகப்‌ பூசுவார்கள்‌. எல்‌ 
லாப்‌ பிரதம மின்கலங்களிலும்‌ எதிர்மின்‌ வாயாக 
இது பயன்படுகிறது, பித்தளை, ஜெர்மன்‌ வெள்ளி 
ஆகிய உலோகக்‌ கலவைகள்‌ செய்வதற்கும்‌, தங்‌ 
கம்‌, வெள்ளி ஆகிய உலோகங்களைப்‌ பிரித்தெடுக்‌ 
கவும்‌ துத்தநாகம்‌ பயன்படுகிறது. துத்தநாகம்‌ 
நச்சுத்தன்மையுள்ளதாதலால்‌, துத்தநாகம்‌ பூசப்‌ 
பட்ட இரும்புப்‌ பாத்திரங்களில்‌ உணவுப்‌ பொருள்‌ 
களை வைக்கக கூடாது. 


729 
29. சாதாரண உப்பு 


உப்பில்லாப்‌ பண்டம்‌ குப்பையிலே” என்ப து 
பழமொழி, அதனால்‌ உணவுப்‌ பொருள்களைச்‌ 
சவையுள்ளதாய்ச்‌ செய்வதற்கு உப்பு மிகவும்‌ 
தேவையான து என்று ஏற்படுகிற து. உப்பு கடல்‌ 
நீரில்‌ ஏராளமாய்‌ உள்ளது, சில நாடுகளில்‌ பூமியி 
(லேயே இந்துப்பு (௩௦௦ 58/6) என்ற உப்பு கிடைக்‌ 
கிறது. 

மிகத்‌ தொன்மையான காலந்தொட்டு மக்கள்‌ 
கடல்‌ நீரிலிருந்து உப்பு தயாரித்து வருகிறார்கள்‌. 
கடலநீரில்‌ ௬மார்‌ 8 சதவீதம்‌ உப்பு இருக்கிறது. 
இந்தியாவில்‌ பம்பாய்‌ இராச்சியக்‌ கடற்கரை ஓஒரங்‌ 
களிலும்‌, தமிழ்‌ நாட்டுக்‌ கடற்கரை ஓரங்களிலும்‌ 
கடல்‌ நீரைப்‌ பாத்திகளில்‌ தேக்கிச்‌ சூரிய 
வெப்பத்தினால்‌ ஆவியாக்கி, உப்பு தயாரிக்கிறார்‌ 
கள்‌. கடற்கரையில்‌ அகன்‌ ற பெரிய பாத்திகளைக்‌ 
கட்டி வைப்பார்கள்‌. இப்பாத்திகள்‌ உப்பளங்கள்‌ 
எனப்படும்‌. கடலில்‌ அலை. ஏற்றம்‌ ஏற்படும்‌ 
பொழுது, அவை கடல்‌ நீரால்‌ நிரம்பும்‌. அங்குத்‌ 
தங்கும்‌ கடல்‌ நீர்‌ சூரிய வெப்பத்தால்‌ ஆவியாக 
மாறும்‌. அடியில்‌ உப்புப்‌ படிகங்களாய்ப்‌ படியும்‌. 
இவற்றைச்‌ சுரண்டி எடுத்து, மீண்டும்‌ நீரில்‌ 
கரைத்து, நீரை ஆவியாக்கினால்‌ நலல உப்புப்‌ படி. 
கங்கள்‌ கிடைக்கும்‌. 

சாதாரண உப்பு சோடியம்‌ குளோரைடு(5௦0/ப௱ 
21/௦1106) எனப்படும்‌. கடல்‌ நீரிலிருந்து பிரித்தெடுக்‌ 
கும்‌ உப்பில்‌ மகனீசயம்‌ குளோரைடு (1182 ஃ1பா 
ளாம), கால்சியம்‌ ஸல்பேட்டு (வே்ப௱ 5யிறர்‌8௨) 


1௦௦6 


20. காகிதம்‌ 


பல ஆயிர வருடங்களுக்குமுன்‌, எகிப்தியர்சுள்‌ 
எழுத்துக்களைச்‌ சித்திர வடிவமாகப்‌ பாறை. 
களில்‌ செதுக்கியோ, ஈரமான களிமண்‌ கட்டி 
களில்‌ எழுதியோ ஒருவருக்கொருவர்‌ செய்திகளைத்‌ 
தெரிவித்துக்‌ கொண்டார்கள்‌. பிறகு, “பேபிரஸ்‌” 
என்ற தாவரத்தின்‌ ஓலை போன்ற இலைகளில்‌ 
அவர்கள்‌ எழுத்துக்களைக்‌ குறித்து காட்டினார்கள்‌. 
பேபிரஸ்‌ என்ற பதத்திலிருந்‌2த பேப்பர்‌ என்ற 
சொல்‌ தோன்றியது. குமார்‌ 28000 வருடங்களுக்கு 
முன்‌, மத்தியக்‌ கிழக்கு நாடுகளில்‌ கைதிகளாகத்‌ 
தங்கியிருந்த சில சீனர்கள்‌ தாவர நார்களைக்‌ 
கொண்டும்‌, கந்தல்களைக்‌ கொண்டும்‌ காகிதம்‌ 
தயாரித்தார்கள்‌. 

மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்துதான்‌ காகி 
தம்‌ தயாரிக்கும்‌ முறை மேல்‌ நாடுகளுக்குப்‌ பர 
விந்று. ஸ்பெயினிலும்‌, வட ஆப்பிரிக்காவிலும்‌ உற்‌ 
பத்தியாகும்‌ 'எஸ்பார்டோ? (85030௦) என்ற புல்லைக்‌ 
கொண்டு காகிதம்‌ தயாரிக்கப்பட்ட து. அதன்பின்‌, 
சணல்‌, பருத்தி, வைக்கோல்‌ முதலியவற்றிலிருக்‌ 
தும்‌ காகிதம்‌ தயாரிக்கும்‌ முறைகள்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டன. தற்காலத்தில்‌ மரத்‌ துண்டுகளிலிருந்தே 
பலவிதக்‌ காகிதங்களும்‌ தயாரிக்கப்படுகின்‌ றன. 

மரத்துண்டுகள்‌ மரக்கூழாக அல்லது மரச்‌ 
சோறாக மாற்றப்படுகின்‌ றன. அக்கூழிலிருக்து 
காகிதம்‌ தயாரிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில்‌ 
ஸ்வீடன்‌, நார்வே நாடுகளிலும்‌, கனடாவிலும்‌, 
மரப்பட்டைகளிலிருந்தும்‌, மர முடிச்சுகளிலிருக்‌ 


1௦7 


தும்‌ மரக்கூழ்‌ தயாரிக்கப்படுகின்றது. மரங்களைச்‌ 
சிறு துண்டங்களாக வெட்டிக்‌ கழுவிச்‌ சுத்தம்‌ 
செய்து, பெரிய கொப்பரைகளில்‌ போடுவார்கள்‌. 
அவற்றுடன்‌ எரிசோடாக்‌ கரைசலைச்‌ சேர்த்துக்‌. 
காற்றுப்‌ புகாதபடி மூடி, டுப்படுத்தினால்‌ 
மரத்திலுள்ள ஸெல்லுலோஸ்‌ என்ற பொருள்‌ தவிர,. 
மற்ற பொருள்கள்‌ அழிக்கப்பட்டு விடுகின்‌ றன; 
இவ்விதம்‌ கிடைக்கும்‌ பொருளே மரக்கூழாகும்‌.. 
இதன்‌ நிறம்‌ பழுப்பாக இருக்கும்‌, இதை வெளுக்‌ 
கச்‌ செய்வதற்கு இத்துடன்‌ சலவைத்தூளைச்‌ 
(812202 7௦௦2) சேர்ப்பார்கள்‌. மரத்தின்‌ தன்‌ 
மையைப்‌ பொறுத்தும்‌, சலவைத்‌ தூள்‌ சேர்க்கப்‌: 
படும்‌ அளவைப்‌ பொறுத்தும்‌ மரக்கூழ்‌ வெண்மை 
யாகும்‌. மரக்கூழை நன்றாக அரைத்துக்‌ கொதிக்க 
வைத்துப்‌ பலவாறாகக்‌ கிழித்து, அடித்து, வெளுத்‌ 
தபின்‌, அது தடித்த பட்டைகளாக வெளியேறும்‌. 

பின்‌, கார்நாராக உள்ள மரக்கூழ்‌ தண்ணீ 
ருடன்‌ கலக்கப்பட்டு ஓர்‌ அறைக்குள்‌ சுற்றிச்‌ 
சுற்றிச்‌ செலுத்தப்படும்‌. இங்குச்‌ சில கத்திகள்‌ 
அறர்கார்களைத்‌ தாறுமாறாகக்‌ கிழித்துத்‌ திவலை 
களாக மாற்றும்‌. பிறகு கூழுடன்‌ சீனாக்‌ களிமண்‌ 
(180) அல்லது ஜிப்சம்‌ (௫ர$ய௱) உப்பு சேர்க்கப்‌ 
படும்‌. இதனால்காகிதம்‌ ஒளி ஊடுருவாத்‌ தன்மையை: 
அடைவதோடு, வழ வழப்பாயுமிருக்கும்‌. இதையே 
லோடிங்‌ (௦௨0112) என்கிறோம்‌, 

இந்கிலையிலுள்ள கூழை மெல்லிய கம்பிகளால்‌: 
பின்னப்பட்ட அகலமுள்ள வலைகளின்‌ மேல்‌ 
பாய்ந்து செல்லும்படிச்‌ செய்வார்கள்‌. அதனால்‌ 
கூழிலுள்ள தண்ணீர்‌ முழுவதும்‌ வலைகளின்‌ வழி' 


1௦9 


சென்று. கொண்டிருக்கும்‌ கூழின்‌ அளவைக்‌ 
கொண்டு காகிதத்தின்‌ தடிப்பு அமையும்‌. பிறகு 
டான உருளைகளினூடே இக்காகிதத்தைச்‌ 
செலுத்தி எடுப்பார்கள்‌. இதுவே மை ஒத்தும்‌ தாள்‌ 
ஆகும்‌. 

எழுதும்‌ காகிதத்தில்‌ மை ஊறக்‌ கூடாதல்‌ 
லவா? எனவே, கம்பிவலையின்‌ மேல்‌ கூழைச்‌ 
செலுத்தும்‌ முன்‌, அத்துடன்‌ ரோசனம்‌ (௩௦81௩) 
அல்லது துத்தநாக உப்பு ஒன்றைச்‌ சேர்ப்பார்கள்‌. 
இவ்விதம்‌ சேர்ப்பதால்‌, காகிதத்திலுள்ள நுண்‌ 
துளைகள்‌ அடைக்கப்பட்டுவிடும்‌. இந்த முறைக்கு 
கைசிங்‌ (512102) என்று பெயர்‌. காகிதத்தில்‌ எந்த 
நீர்க்குறி வேண்டுமோ அதேபோலக்‌ கம்பி வலையின்‌ 
மேல்‌, மெல்லிய கம்பிகளால்‌ பின்னிவைப்ப_.து 
வழக்கம்‌. கம்பி வலையின்‌ ஆரம்பத்தில்‌ கூழ்‌ செல்‌ 
லும்போது வலை பக்கத்திற்குப்‌ பக்கம்‌ நன்றாக 
அசைக்கப்படும்‌. அதனால்‌ வலையில்‌ பரவும்‌ கூழ்‌ 
ஒரே தடிப்பு உள்ளதாக இருக்கும்‌. இறுதிக்‌ 
கட்டத்தை அடையும்போது அதிலுள்ள நீரெல்‌ 
லாம்‌ உ.றிஞ்சப்பட்டிருக்கும்‌. பிறகு காகிதத்தைச்‌ 
டான உருளைகளின்‌ இடையில்‌ செலுத்துவார்‌ 
கள்‌. இதையே காலண்டரிங்‌ (வேத) என்‌ 
கிரோம்‌. இதனால்‌ காகிதம்‌ பளபளப்பாயும்‌, 
விறைப்பாயும்‌ விளங்குவதோடு, உறுதியுள்ள து 
மாகிறது. இதுவே எழுதப்‌ பயன்படும்‌ காகிதம்‌. 

தற்காலத்தில்‌, பெட்டிகள்‌ செய்யத்‌ தேவை 
யான அட்டைகள்‌ தயாரிப்பதற்‌ கென்றே, இயங்‌ 
திரங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வித இயந் 
திரம்‌ ஒன்றில்‌ கம்பி வலையால்‌ சுற்றப்பட்ட பல 





762 


சொல்லிக்‌ கொள்ளாமல்‌ பிலடெல்பியாவிற்கு ஓடிப்‌ 
போய்‌, அங்கு அச்சுத்தொழிலில்‌ அமர்ந்தார்‌. பென்‌ 
ஸில்வேனியா குடியேற்றத்தின்‌ கவர்னர்‌. சர்‌ வில்‌ 
லியம்‌ கீத்‌ என்பாரின்‌ உதவியை எதிர்பார்த்துத்‌ 
தாமாகவே ஓர்‌ அச்சுக்‌ கூடத்தைத்‌ தொடங்க 
விழைந்து, அதற்குரிய அச்சுப்‌ பொறிகளை வாங்க 
பெஞ்சமின்‌ இங்கிலாந்து சென்றார்‌. ஆனால்‌ 
அவருக்குக்‌ கவர்னரின்‌ உதவி கிடைக்கவில்லை, 





படம்‌ 96. பெஞ்சமின்‌ பிராங்க்லின்‌ 


ஆகவே, அவர்‌ இங்கிலாந்தில்‌ ஒன்றரை ஆண்டு 
கள்‌ அச்சுத்தொழிலில்‌ உழைத்துப்‌ பொருள்‌ சேர்த்‌ 


% 


வத ப ப ப ப வ ரகக காகா னாரா ரக 


169 


துப்‌ பொறிகள்‌ வாங்கிக்கொண்டு பிலடெல்பியா 
திரும்பினார்‌. பிலெல்பியாவில்‌ பெஞ்சமின்‌ நிறு 
விய அச்சுக்கூடம்‌ சிறந்த சாதனங்களுடன்‌ விளங்‌ 
கிற்று. பெஞ்சமின்‌ பென்ஸில்வேனியா கெஜட்‌ 
என்ற பத்திரிகையை வெளியிட்டார்‌. அத்தோடு 
ஆண்டுதோறும்‌ *ஏழை ரிச்சர்டின்‌ பஞ்சாங்கம்‌” 


(1௦௨௦ விள்காக்‌$ கி௱காக:௦) என்ற பஞ்சாங்க 


நூலையும்‌ வெளியிட்டு வந்தார்‌. 

பெஞ்சமின்‌ தம்‌ மனத்தைக்‌ கவர்ந்த டிபோரா 
ரீட்‌ என்ற மங்கையை மணந்து கொண்டார்‌, 
அவர்களது இல்வாழ்க்கை அமைதியும்‌, மகிழ்ச்சி 
யும்‌ மிக்கதாய்‌ விளங்கியது. அவர்களுக்கு மூன்று 
மக்கள்‌ பிறந்தனர்‌. ப 

பெஞ்சமின்‌ தமது தொழில்‌ வளர்ச்சிக்கு 
ஆவன புரிந்ததோடு, அரசியல்‌, சமூகம்‌ ஆகிய 
துறைகளிலும்‌ ஈடுபட்டு அருஞ்செயல்கள்‌ பல 
புரிந்துள்ளார்‌. விஞ்ஞானத்‌ துறையிலும்‌ அவர்‌ 
வியத்தகு சாதனைகள்‌ பல செய்து வெற்றிகண்டு, 
விஞ்ஞான உலகில்‌ நிலையானதோர்‌ இடம்‌ பெற்‌ 
ள்ளார்‌. 

பெஞ்சமின்‌ தமது இருபத்திரண்டாம்‌ வயதில்‌ 
பிலடெல்பியா நகரில்‌ (ஜன்டோ கிளப்‌' என்ற 
கழகத்தைத்‌ தொடங்கினார்‌. இது நாடோறும்‌ 
வளர்ந்து அமெரிக்கத்‌ தத்துவ சாஸ்$ரக்‌ கழக 
மாகப்‌ பரிணமித்தது. தமது இருபத்து ஐந்தாம்‌ 
வயதில்‌ அவர்‌ நடமாடும்‌ நூலகம்‌ ஒன்றை முதன்‌ 
முதலில்‌ நிறுவினார்‌. தீயணைப்புத்‌ துறையைப்‌ பில 
டெல்பியாவில்‌ தொடங்கிய பெருமையும்‌ பெஞ்ச 
மினையே சாரும்‌. முதல்‌ அமெரிக்கத்‌ தீ இன்‌ 


164 


ஹஷூரன்ஸ்‌ கம்பெனி தோன்றவும்‌ அவர்‌ துணே 
நின்றார்‌. உள்‌ நாட்டுப்‌ பாதுகாப்பின்‌ இன்றி 
யமையாமையை உணர்ந்த பெஞ்சமின்‌ போலீஸ்‌ 
அமைப்பைச்‌ சீர்படுத்தினார்‌. கற்கள்‌ பாவித்‌ 
தெருக்கள்‌ அமைக்கும்‌ முறை, தெருக்களைச்‌ 
சுத்தம்‌ செய்யும்திட்டம்‌, தெருக்களுக்கு விளக்கேற் 
றும்‌ முறை போன்ற பலவற்றை இவர்‌ அமெரிக்‌ 
காவில்‌ தோற்றுவித்தார்‌. அமெரிக்க முதல்‌ மருத்‌ 
துவ விடுதியான *பென்ஸில்வேனியா மருத்துவ 
விடுதி/யைத்‌ தொடங்க இவர்‌ வழி செய்தார்‌. பெஞ்‌ 
சமின்‌ திட்டமிட்டு நிறுவியதே பென்ஸில்வேனி 
யாக்‌ கழகம்‌, அதுவே நாளடைவில்‌ பென்ஸில்‌ 
வேனியாப்‌ பல்கலைக்‌ கழகமாக வளர்ச்சியுற்றது.. 
அச்சுத்தொழிலில்‌ பேரும்‌, பெருஞ்செல்வமும்‌ 
படைத்த பெஞ்சமின்‌, தமது நகாற்பத்திரண்டாம்‌ 
வயதில்‌ அதிலிருந்து ஓய்வு பெற்று, அமெரிக்க 
நாடுகளின்‌ நலனுக்காகத்‌ தம்‌ வாழ்வை அர்ப்பணித்‌ 
தார்‌. 1758 ஆம்‌ ஆண்டு அவர்‌ அமெரிக்கக்‌ குடி. 
யேற்ற காடுகளின்‌ போஸ்ட்‌-மாஸ்டர்‌-ஜெனரல்‌ 
ஆக்கப்பட்டார்‌. அவர்‌ மிக முயன்று அஞ்சல்‌ 
துறையில்‌ பல சர்திருத்தங்களைச்‌ செய்தார்‌. 
பென்ஸிலவேனியா சட்டசபையில்‌ அவர்‌ பதி 
னான்கு ஆண்டுகள்‌ உறுப்பினராக இருந்து பல 
பணிகள்‌ புரிந்தார்‌. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌ 
தோற்றம்‌ பெறக்‌ காரணமாய்‌. இருந்தவர்களில்‌ 
பெஞ்சமினும்‌ ஒருவர்‌, அமெரிக்க வரலாற்றில்‌ 
சுதந்தரப்‌ பிரகடனம்‌, பிரான்ஸுடன்‌ நட்புடன்‌ 
படிக்கை, சமாதான உடன்படிக்கை அரசியல்‌ 
சட்டம்‌ என்ற நான்கும்‌ மிக முக்கிய ஏடுகள்‌ 








169 


பத்தாண்டுச்‌ சிறுவராயிருந்தபோது, இவர்‌ தந்‌ைத 
யார்‌ காலமானார்‌. தமையன்‌ இராபர்ட்‌ பாரடேயுடன்‌ 
மைக்கேலும்‌ தொழில்‌ செய்து, பொருளீட்டி, 
வாழ்க்கை நடத்த வேண்டியிருந்தது. ஆகவே, 
மைக்கேல்‌ பள்ளிப்‌ படிப்பினை நிறுத்தி விட்டுப்‌ 
புத்தகம்‌ கட்டும்‌ கடையொன்றில்‌ கையாளாய்ப்‌ 
பணியேறறார்‌. கடைக்குச்‌ செப்பனிட வரும்‌ 
புத்தகங்களில்‌ விஞ்ஞானம்‌ பற்றிய நூல்களை 
ஓய்வு நேரங்களில்‌ படித்துத்‌ தம்‌ அறிவை அவர்‌ 
வளர்த்து வரலானார்‌. இரசாயனம்‌ பற்றிய நூல்‌ 
களும்‌, மின்சாரம்‌ பற்றிய நூல்களும்‌ இவரைப்‌ 
பெரிதும்‌ கவர்ந்தன. அக்காலத்தில்‌ சர்ஹம்ப்ரி டேவி 
என்ற ஆங்கில விஞ்ஞானி மிக்க புகழுடன்‌ 
விளங்கினார்‌. இலண்டனில்‌ விளங்கிய இராயல்‌ 
கழகம்‌ என்ற புகழ்மிக்க விஞ்ஞானக்‌ கழகத்தில்‌ 
டேவியின்‌ சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடாயிற்று. 
அதை அறிந்த மைக்கேல்‌ தம்‌ கடைக்கு வந்த ஒரு 
பெருமகனாரிடம்‌ இராயல்‌ கழக நிகழ்ச்சியில்‌ கல து 
கொள்ளுதற்குரிய அனுமதிச்‌ சீட்டைப்‌ பெற்று, 
பேரறிஞர்‌ டேவியின்‌ சொற்பொழிவுகளைத்‌ 
தொடர்ந்து கேட்டுக்‌ குறிப்புகள்‌ எடுத்து, அவற்‌ 
றைத்‌ தொகுத்து வைத்துக்கொண்டார்‌. தாம்‌ 
தொகுத்த குறிப்புக்களை டேவிக்கு அனுப்பி, அவ 
ருடைய சோதனைச்சாலையில்‌ தமக்கு ஏதேனும்‌ 
வேலை தரும்படி வேண்டி மைக்கேல்‌ ஒரு கடிதம்‌ 
எழுதினார்‌. குறிப்புக்களைக்கண்டு டேவி பெரிதும்‌ 
மகிழ்ந்தார்‌. மைக்கேலுக்குத்‌ தம்‌ ஆய்வுக்‌ கூடத்‌ 
தில்‌ ஒரு வேலை தர அவர்‌ முன்‌ வந்தார்‌. தேவை 
யான பள்ளிப்‌ படிப்பு இலலாத மைக்கேலுக்குச்‌ 
சீசாக்களைக்‌ கழுவும்‌ வேலையே முதலில்‌ தரப்பட்‌ 


140 


டது. மைக்கேல்‌ அவ்வேலையை மனமுவந்து ஏற்‌. 
றுக்கொண்டார்‌. திறமையும்‌, சலியாத உழைப்பும்‌ 
மிக்க மைக்கேலிடம்‌ டேவிக்கு மதிப்பு மிகலா 
யிற்று, மைக்கேல்‌ படிப்படியாக உயர்ந்து சில: 
ஆண்டுகளில்‌ டேவிக்கு நம்பிக்கை மிக்க துணைவ 
ரானார்‌. டேவி ஐரோப்பா முழுவதும்‌ சுற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்தபோது, அவருக்கு அந்தரங்கச்‌' 
செயலாளராக மைக்கேலும்‌ உடன்‌ சென்றுர்‌.. 
உலகப்‌ புகழ்‌ பெற்ற விஞ்ஞானிகள்‌ பலரைச்‌ 
சந்திக்கும்‌ வாய்ப்பினை இப்பயணம்‌ மைக்கேலுக்கு. 
உதவிற்று. 


எளிய குடும்பத்தில்‌ பிறந்த சாரா பர்ஞார்டு 
என்ற இளமங்கையை மைக்கேல்‌ 1921 இல்‌ மணம்‌ 
புரிந்துகொண்டார்‌. . அவ்வம்மையார்‌ தம்‌ கணவ: 
ரின்‌ கருத்தறிந்து இனிது நடக்கும்‌ இயல்பினர்‌. 
தம்‌ கணவனாரின்‌ வாழ்க்கை முழுவதும்‌ அவருக்கு. 
இனியவராகவே அந்நங்கையார்‌ விளங்கினார்‌. 


மைக்கேல்‌ இரசாயனம்‌ பற்றிய ஆராய்ச்சி 
களில்‌ முதலில்‌ ஈடுபட்டார்‌. குளோரின்‌ என்ற வாயு: 
வைப்‌ பற்றியும்‌, அது பிற பொருள்களுடன்‌ கூடி 
உண்டாகும்‌ கூட்டுப்‌ பொருள்களைப்‌ பற்றியும்‌ 
இவர்‌ விரிவான ஆராய்ச்சிகள்‌ நிகழ்த்தினார்‌. 
வாயுக்களை த்‌ திரவமாக்கும்‌ முறைகளை டேவியுடன்‌ 
சேர்ந்து ஆராய்ந்து, பல நிலையான வாயுக்களைத்‌. 
திரவமாக்குவதில்‌ இவர்‌ வெற்றி பெற்ருர்‌. மருத்து 
வத்‌ துறையில்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ பென்ஸீன்‌ 
என்னும்‌ அங்ககப்‌ பொருளை இவர்‌ கண்டு பிடித்‌. 
தார்‌. 


171 


மைக்கேலுக்குப்‌ பெரும்‌ புகழைத்‌ தேடித்‌ 
தந்தவை அவர்‌ மேற்கொண்ட மின்சாரம்‌ பற்றிய 
ஆராய்ச்சிகளே. மின்சாரம்‌ பற்றி ஆராய்ந்த 
அறிஞர்கள்‌ மின்னோட்டத்திற்கும்‌, காந்தப்‌ புலத்‌ 
திற்குமுள்ள தொடர்பினை அறிந்து வெளியிட்ட 
னர்‌. அத்‌ தொடர்பு பற்றிய ஆராய்ச்சிகளை த்‌. 
தொடர்ந்து மேற்கொண்டார்‌ மைக்கேல்‌. காந்தப்‌ 
புலத்தால்‌ மின்சாரத்தை ஆக்கலாம்‌ என்‌ ற முக்கிய 
மான உண்மையை இவர்‌ 1881இல்‌ கண்டுபிடித்‌ 
தார்‌. மைக்கேல்‌ கண்ட மின்தூண்டல்‌ என்னும்‌ 
விளைவின்‌ அடிப்படையில்‌ இயங்குவதே மின்சார 
டைனமோ. இதன்‌ மூலமாகத்‌ தான்‌ இன்று உலகத்‌ 
திற்குத்‌ தேவையான மின்சாரத்தின்‌ பெரும்‌ பகுதி 
தோற்றுவிக்கப்‌ படுகிறது. 


மைக்கேல்‌ மேலும்‌ ஆய்வுகளைத்‌ தொடர்ந்து 
மேற்கொண்டார்‌. இவர்‌ முலாம்‌ பூசப்‌ பயன்படும்‌ 
மின்னாற்‌ பகுப்பு பற்றிய விதிகளைக்‌ கண்டு 
பிடித்தார்‌. இவர்‌ விஞ்ஞானத்தில்‌ புகுத்திய விசை 
வரைகள்‌ என்ற கருத்து, காந்தப்‌ புலங்களை விளக்‌ 
கவும்‌, அவற்றை அளவிடவும்‌ ௨ தவுகிறது. 
இங்ஙனம்‌ பெளதிக்த துறையில்‌ பெரிய முன்‌ 
னேற்றம்‌ காண வழி வகுத்தார்‌ மைக்கேல்‌. 


ஒருநாள்‌ ஒருவர்‌ சர்‌ ஹம்ப்ரி டேவியிடம்‌ நீங்‌: 
கள்‌ கண்டு பிடித்தவற்றுள்‌ மிகப்‌ பெரியது எது ம 
என்று கேட்க, அதற்கு அவர்‌ தம்முடைய மாண 
வர்‌ பாரடேயைச்‌ சுட்டிக்‌ காட்டி, “இவரே எனது 
அரிய கண்டு பிடிப்பு” என்றாராம்‌. எவ்வளவு: 
உண்மையான சொற்கள்‌ ! 


பிற்சேர்க்கை 


கலைச்‌ சொற்கள்‌ 


அசிட்டிலீன்‌ வாயு-.&௦31606 285 
அசை போடுதல்‌ - பெரர்ற த (16 
௦10 - 
அசை போடும்‌ விலங்குகள்‌ - 
இமா] 21) (8 
அச்சு - &3015 
அமாவாசை - 1104 30௦00 
அமைலேஸ்‌ - &111256 
அனுகரணம்‌ - ]81ம4௦37 
அனுசரணம்‌ - &0௨4811௦1 
அவி விளக்குகள்‌ - %80மா 180108 
இசை - 18151௦ 
இசைக்‌ கருவிகள்‌ - 180510 
11) 5171106118 
இசைக்கவை - ]"மாப்டு2 10716 
இடவலமாற்றம்‌ - 1கரக] 
1111701510... 
இந்துப்பு - 1௦01 8214 
இரைப்பை - 5101002011 
இரைப்பை நீர்‌ -0831171௦ 1106 
இரைப்பை நீர்ச்‌ சுரப்பிகள்‌ - 
. கேரார௦ 212008 
இரைப்பைப்‌ பாகு - 11106 
இலைத்துளைகள்‌ - 51010213 
உட்டெகித்தல்‌ - &50101100 
உணவுக்‌ குழல்‌ - யே! 
உபகர.கம்‌ - 5216]1116 
உமிழ்‌ நீர்‌ - $வி1க 
உமிழ்‌ நீர்ச்‌ சுரப்பிகள்‌ - 5க11441ர 
ஜிஹ0ே - 


உராய்வு - 17101101 

உருப்பெருக்கு லென்ஸ்‌ - %48ஐறர- 
1371102 1605 

உரு மாற்றம்‌ - ]ரீ6ரகா00110818 

உளடகம்‌ - ]/601மட 

எச்சரிக்கை நிறம்‌ - கர்ப 
0010111181101 

எதிரொலி - 101௦ 

எதிர்த்‌ தன்மை - 1162211576 

எதிர்த்துருவம்‌ - 1162௨11176 0016 

எரிகற்கள்‌ - 1461607116 

எரி நட்சத்திரம்‌ - 1 

ஒளி புகாப்‌ பொருள்கள்‌-0ற8006 
010/6018 

ஒளி புகும்‌ பொருள்கள்‌ - '[78118- 
52611 01916018 

ஒளி விலகல்‌ - 1௩84801101 ௦4 112104 

கடகரேகை - "110010 01 ஸோனா 

கணைய நீர்‌ - 1௨10162110 111106 

கணையம்‌ - நிஸா: 

கண்மணி - 01! 01146 6/6 

கருநிழல்‌ - (பஸூ0ாக 

கல்லீரல்‌ - 1 

கழிவு உறுப்புகள்‌ - 1120761010 
012௨05 

காந்த ஊ) - 183210611௦ 7166016 

இரகம்‌ - 118. 

கிருஷ்ண படலம்‌ - 1715 

குடலுறிஞ்சிகள்‌ - 71111 








